TIRUKKURAL 


திருக்குறள் 


von 


ஆக்கியோன் 


TIRUVALLUVAR 


திருவள்ளுவர 


ஓம் திட்டம் Projekt Ohm ( AUM )) 


குறிப்புதவி நூல் 
TIRUKKURAL 
திருக்குறள் 


von 


ஆக்கியோன் 


TIRUVALLUVAR 
திருவள்ளுவர் 


Ins Deutsche übertragen von Uwe Beissert 
மொழிபெயர்ப்பு உவ பைசேர்த் 

உவே 


ஓம் திட்டம் Projekt Ohm ( AUM ) 


© 1 ° Projekt Ohm ( AUM ) , Basel , 1990 


குறிப்புதவி நூல் 


( ) 


" Mein mir zugeteiltes Geschick ist klein , und groß ist mein 
Streben , doch ich bin sicher , daß alle Guten Glück 
empfinden werden , wenn sie mein Gedicht hören . Nur die 
Schufte werden lachen . " 


Tulsidas , 16. Jh . 


என் சக்தியோ மிகச்சிரியது ஆனால் என் முயற்சியோ மிகப்பெரியது. 
நல்லவர்கள் எல்லோரும் என் பாடலைக் கேட்கும்போது மகிழ்ச்சியடைவர் 
என்பதையும் அறிவிலிகள் மட்டுமே இதைக் கேட்கும் போது நகைப்பார்கள் 
என்பதையும் நாள் நிச்சயமாக உணர்கிறேன் . 

துளசிதாஸ், 16 ம் நூற்றண்டு 


Inhaltsverzeichnis 


Seite 


Zum Geleit, S. Srikandarajah 
Zum Geleit, Projekt Ohm (AUM ) 


17 
20 


Anmerkungen zu Aspekten der Tugend in 
Tiruvalluvars Tirukkural 
Zur Übertragung 


22 
27 


Tirukkural, Teil I , Tugend 


1 Zum Lobe des Herrn 
2 Zum Lobe des Regens 
3 Der Asketen wahrhaftige Größe 
4 Zum Lobe der Tugend 
5 Das Leben des Haushalters 
6 Vom Segen einer guten Ehefrau 
7 Kinder 
8 Liebe 
9 Gastfreundschaft 
10 Freundliche Rede 
11 Dankbarkeit 
12 Gerechtigkeit 
13 Selbstbeherrschung 
14 Sittliches Verhalten 
15 Ehebruch 
16 Geduld * 
17 Neidlosigkeit 
18 Habgier 
19 Verleumdung 
20 Eitles Geschwätz 
21 Die Furcht, Böses zu tun * 
22 Wohltätigkeit * 
23 Barmherzigkeit 
24 Ruhm 
25 Erbarmen * 
26 Nicht Fleisch essen * 


43 
45 
47 
49 
51 
53 
55 
57 
59 
61 
63 
65 
67 
69 
71 
73 
75 
77 
79 
81 
83 
85 
87 
89 
91 
93 


5 


27 Buße * 
28 Heuchelei 
29 Betrug 
30 Wahrheit * 
31 Zorn 
32 Niemandem Leid * zufügen 
33 Nicht töten * 
34 Vergänglichkeit 
35 Entsagung 
36 Erkenntnis der Wahrheit 
37 Der Begierde entsagen 
38 Schicksal 


95 
97 
99 
101 
103 
105 
107 
109 
111 
113 
115 
117 


Tirukkural, Teil II , Wohlergehen * 


39 Die wahre Größe des Herrschers 
40 Lernen 
41 Unwissenheit 
42 Zuhören 
43 Weisheit * 
44 Fehler vermeiden 
45 Die Gunst der wahrhaft Großen enangen 
46 Schlechter Umgang 
47 Überlegen, bevor man handelt 
48 Die Stärke beurteilen 
49 Den rechten Augenblick erkennen 
50 Den rechten Ort wählen 
51 Auswahl von Getreuen 
52 Übertragung von Aufgaben 
53 Für die Verwandten sorgen 
54 Wachsamkeit gegenüber Sorglosigkeit 
55 Gerechte Herrschaft 
56 Gewaltherrschaft 
57 Gewaltherrliches Handeln 
58 Güte 
59 Kundschafter 
60 Geistesstärke 
61 Trägheit 
62 Anstrengung 
63 Standhaftigkeit im Unglück 


121 
123 
125 
127 
129 
131 
133 
135 
137 
139 
141 
143 
145 
147 
149 
151 
153 
155 
157 
159 
161 
163 
165 
167 
169 


6 


171 
173 
175 
177 
179 
181 
183 
185 
187 
189 
191 
193 


195 


64 Minister 
65 Redegewandtheit 
66 Reinheit des Handelns 
67 Entschlossenes Handeln 
68 Handlungsweise 
69 Botschafter * 
70 Verhalten bei Hofe 
71 Entdecken von Absichten 
72 Beurteilen der Zuhörer 
73 Selbstvertrauen vor Zuhörern 
74 Land * 
75 Festungen 
76 Erwerb von Wohlstand 
77 Eigenschaften der Armee 
78 Hingabe der Soldaten 
79 Freundschaft 
80 Auswahl von Freunden 
81 Vertraulicher Umgang 
82 Verwerfliche Freundschaft 
83 Geheuchelte Freundschaft 
84 Torheit 
85 Dummheit 
86 Feindschaft 
87 Das Wesen der Feinde 
88 Erkennen von Feindschaft 
89 Verräter in eigenen Reihen 
90 Beleidigungen gegen die Großen * 
91 Unterwerfung vor der Herrschaft der Frauen 
92 Huren 
93 Alkohol * 
94 Glücksspiel 
95 Arznei * 
96 Edle Herkunft 
97 Ehre 
98 Wahre Größe 
99 Vollkommenheit 
100 Gutes Wesen * 
101 Geiz * 
102 Schamgefühl 
103 Der Familie dienen 
104 Landwirtschaft 


197 
199 
201 
203 
205 
207 
209 
211 
213 
215 
217 
219 
221 
223 
225 
227 
229 
231 
233 
235 
237 
239 
241 
243 
245 
247 
249 
251 


7 


105 Armut 
106 Betteln * 
107 Scheu vor dem Betteln * 
108 Niedrige Gesinnung 


253 
255 
257 
259 


Tirukkural, Teil III , Liebe * 


109 Verwirrung, die ihre Schönheit hervorruft 
110 Absichten durchschauen 
111 Freude über die Vereinigung 
112 Lobpreis ihrer Schönheit 
113 Wahre Liebe 
114 Aufgabe des Schamgefühls 
115 Gerüchte 
116 Trennungsschmerz 
117 Wehklagen vor Kummer über die Trennung 
118 Kummerschwere Augen 
119 Totenblässe * 
120 Der Einsamkeit Schmerz 
121 Klage derer , die vor Sehnsucht vergehen 
122 Vom Traume 
123 Wehklagen am Abend 
124 Verfall der Schönheit 
125 Zwiegespräch mit dem Herzen 
126 Besiegte Zurückhaltung 
127 Sehnsucht der Liebenden nach einander 
128 Lesen geheimer Gedanken 
129 Sehnsucht nach Vereinigung 
130 Schelte für das eigene Herz 
131 Schmollen 
132 Vorgetäuschtes Schmollen 
133 Reiz des Schmollens 


263 
265 
267 
269 
271 
273 
275 
277 
279 
281 
283 
285 
287 
289 
291 
293 
295 
297 
299 
301 
303 
305 
307 
309 
311 


8 


Hinweise und Erläuterungen 
Zur möglichen Lesart der Verse 1081 - 1330 
Ausgewählte Literatur 


312 
335 
337 


9 


பொருளடக்கம் 


16 


18 


அணிந்துரை செ.சிறீஸ்கந்தராஜா 
அணிந்துரை ஓம் திட்டம் 
முன்னுரை 
குறிப்புரை 


31 


36 


திருக்குறள் பகுதி 1 , அறத்துப்பால் 


42 


44 


46 


48 


50 


52 


54 


56 


58 


60 


1. கடவுள் வாழ்த்து 
2. வான் சிறப்பு 
3. நீத்தார் பெருமை 
4. அறன்வலியுரத்தல் 
5. இல்லாழ்க்கை 
6. வாழ்க்கைத்துனை நலம் 
7. மக்கட்பேறு 
8. அன்புடைமை 
9. விருந்தோம்பல் 
18. இனியவை கூறல் 
11. செய்ந்நன்றி அறிதல் 
12. நடுவுநிலைமை 
13. அடக்கமுடைமை 
14. ஒழுக்கமுடைமை 
15. பிறனில் விழையாமை 
16. பொறையுடைமை 
17. அழுக்காறுமை 
18. வெஃகாமை 
19. புறங்கூறாம 
23. பயனில சொல்லாமை 


62 


64 


66 


68 


76 


72 


74 


76 


78 


80 


10 


82 


84 


86 


88 


90 


92 


94 


21. தீ வினையச்சம் 
22. ஒப்புரவறிதல் 
23. ஈகை 
24. புகழ் 
25. அருளுடைமை 
26. புலால் மறுத்தல் 
27. தவம் 
28. கூடா ஒழுக்கம் 
29. கள்ளாமை 
39. வாய்மை 
31. வெகுளாமை 
32. இன்னா செய்யாமை 
33. கொல்லாமை 
34. நிலேயாமை 


96 


98 


130 


182 


184 


136 


138 


35. துறவு 


110 


112 


114 


36. மெய்யுணர்தல் 
37. அவாவரத்தல் 
38. ஊழ் 


116 


திருக்குரள் பகுதி II , பாருட்பால் 


120 


122 


124 


126 


39. இறைமாட்சி 
49. கல்லி 
41. கல்லாமை 
42. கேள்வி 
43. அறிவுடைமை 
44. குற்றங் கடிதல் 
45. பெரியாரைத் தலைக்கோடல் 
46. சிற்றினம் சேராமை 


128 


130 


132 


134 


11 


136 


138 


149 


142 


144 


145 


148 


159 


152 


154 


156 


47. தெரிந்து செயல்வகை 
48. வலியறிதல் 
49. காலம் அறிதல் 
50. இடன் அறிதல் 
51. தெரிந்து தெளிதல் 
52. தெரிந்து விளையாடல் 
53. சுற்றந் தழால் 
54. ( பாச்சாவாமை 
55. செங்கோன்மை 
56. கொடுங்கோன்மை 
57. வெருவந்த செய்யாமை 
58. கண்ணோட்டம் 
59. ஒற்றடல் 
60. ஊக்கம் உடைமை 
61. மடியின்மை 
62. ஆள்வினையுடைமை 
63. இடுக்கண் அழியாமை 
64. அமைச்சு 
65 , சொல்வன்மை 
66. விளைத்துய்மை 
67. வினைத்திட்பம் 
68. வினைசெயல்வகை 


158 


160 


162 


154 


166 


158 


170 


172 


174 


176 


178 


69. துாது 


180 


182 


184 


78. மன்னரைச்சேர்ந்தொழுகல் 
71. குறிப்பறிதல் 
72. அவை அறிதல் 
73. அவை அஞ்சாமை 
74. நாடு 
75. அரண் 


186 


183 


190 


192 


12 


194 


196 


76. பொருள் செயல்வகை 
77. படைமாட்சி 
78. படைச் செருக்கு 
79. நட்பு 
38. நட்பாராய்தல் 


198 


200 


202 


81. பழைமை 


204 


286 


208 


219 


212 


214 


216 


82. தீ நட்பு 
83. கூடா நட்பு 
84. பேதைமை 
85. புல்லறிவாண்மை 
86. இகல் 
87. பகை மாட்சி 
88. பகைத்திறம் தெரிதல் 
89. உட்பகை 
90. (பரியாரைப் பிழையாமை 
91. பெண்வழிச் சேரல் 
92. வரைவின் மகளிர் 
93. கள்ளுண்ணாமை 


218 


220 


222 


224 


226 


228 


94. சூது 


239 


232 


95. மருந்து 
96. குடிமை 


234 


97. மானம் 


235 


238 


240 


242 


98. பெருமை 
99. சான் றன்மை 
108. பண்புடைமை 
181. நன்றியில் செல்வம் 
182. நாணுடைமை 
183. குடிசெயல் வகை 


244 


245 


248 


250 


184. உழவு 


13 


252 


254 


185. நல்குரவு 
186. இரவு 
187. இரவச்சம் 


256 


198. கயமை 


258 


திருக்குறள் பகுதி 111 , இன்பத்துப்பால் 


262 


264 


266 


268 


270 


272 


274 


276 


278 


289 


282 


139. தகையணங்குறுதல் 
113. குறிப்பறிதல் 
111. புணர்ச்சி மகிழ்தல் 
112. நலம் புனைந்துரைத்தல் 
113. காதற் சிறப்புரைத்தல் 
114. நாணுத் துறவுரைத்தல் 
115. அலர் அறிவுறுத்தல் 
116. பிரிவாற்றமை 
117. படர்மெலிந் திரங்கல் 
118. கண் விதுப்பழிதல் 
119. பசப்புறு பருவரல் 
120. தளிப்படர் மிகுதி 
121. நினைந்தவர் புலம்பல் 
122. கனவுநிலை யுரைத்தல் 
123. பொழுதுகண்டு இரங்கல் 
124. உறுப்புநலன் அழிதல் 
125. நெஞ்சொடு கிளத்தல் 
126. நிறையழிதல் 
127. அவர்வயின் விதும்பல் 
128. குறிப்பறிவுரத்தல் 
129. புணர்ச்சிவிதும்பல் 
139. நெஞ்சொடு புலத்தல் 


284 


286 


288 


290 


292 


234 


295 


298 


300 


302 


384 


14 


306 


131. புலவி 
132. புலவி நுணுக்கம் 
133. உடலுவகை 


308 


319 


134. Hinweise 


312 


135. Lesart 


335 


136. Literatur 


337 


137. மொழிபெயர்த்தவரைப் பற்றிச் சில வரிகள் 


339 


15 


வாள் முடுட்ம் புகழ் படைத்து இவ் வையகத்தால் போற்றப்படும் வள்ளுவர் தந்த 
இவ் வள்ளுவத்தின் பெருமை உலகம் உள்ளளவும் போற்றப்படும் என்பது 
வெள்ளிடைமலை . இலக்கியம் என்பது சமூகத்தைச் சித்தரித்துக் காட்டும் கண்ணாடி 
போன்றதாகும் . இருபது நூற்றாண்டுகளைக் கடந்து நிற்கும் தமிழ் இலக்கிய 
வரலாற்றில் காலத்திற்குக் காலம் எழுந்த பெரும்பான்மையான இலக்கியங்கள் யாவும் 
அக்கால சமுதாய அமைப்புக்களை பிரதிபலிப்பாலாயும் சமுதாய ஒழுக்குகளுக்கு 
பிரதியீடு செய்வனவாயும் இருக்கின்றன . 


தொன்மை மிக்க தமிழ் மொழியின் வழிவந்த திருக்குறள் எல்லாக் 
காலப்பகுதிக்கும் ஏற்ற ஒரு தனித்துவத்தைப் பெற்றதோடு மட்டுமல்லாமல் 
எல்லோராலும் எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக் கூடிய கருத்துக்களையும் தன்பால் 
கொண்டுள்ளது . 


இதனால் உந்தப்பட்டுத் தன் தாய்மொழியில் இதை ( மாழிபெயர்த்த திரு . 
ஊவே பைசேர்த் அவர்களின் சேலை தமிழ் இலக்கிய வரலாற்றில் முக்கிய இடம் 
(பரம் என்பதில் ஐயமில்லை . 


காலத்திற்குக் காலம் பல ஐரோப்பியர்கள் தமிழுக்குச் செய்த தொண்டுகள் 
வரிசையில் இவரின் அரும்பணி தமிழ் இலக்கிய உலகத்தால் என்றும் போற்றப் 
படக்கூடியது ஆகும் . ஓம் திட்டம் சார்பில் இவ்வுரையை எழுதுவதில் நான் 
பெருமகிழ்ச்சி அடைகிறேன் . 


செ . சிரிகந்தராஜா 
இற்றிகென் 
சுவிற்சர்லாந்து 


16 


Wo und wann man auch immer Tiruvalluvars Tirukkural 
begegnet, wird diesem unvergänglichen Werk Ehrerbietung 
erwiesen . Noch nach nahezu zweitausend Jahren seit seiner 
Entstehung spiegelt der Tirukkural die Denkweisen , das 
Wesen und das soziale Gefüge der tamilischen Gesellschaft. 


Die Lehren des Tirukkural, eines der bedeutendsten Werke 
alttamilischer Zunge , sind zeitlos und gelten heute wie eh 
und je . 


Das bewegte Uwe Beissert, den Tirukkural in seine 
Muttersprache zu übertragen . Seine Arbeit wird zweifellos 
einen würdigen Platz in der tamilischen Literaturgeschichte 
einnehmen . 


Wir begegnen der Arbeit von Uwe Beissert mit 
Hochachtung. Sein Name wird mit jenen Europäern genannt 
werden , die der tamilischen Literatur große Dienste 
erwiesen . 


Vor solchem Hintergrund bereitet es eine besondere Freude , 
dem Projekt Ohm ( AUM ) diese einleitenden Worte 
überreichen zu dürfen . 


S. Srikandarajah 


Ittingen , im Oktober 1989 


17 


ରା 


திட்டம் ஓம் திருக்குறளை ஜேர்மன் மொழியில் முழுமையாக வெளியிடுகிறது . 
கடந்த 258 வருடங்களாக திருக்குறள் லத்தீன் , ஆங்கிலம், பிரான்ஸ் , ருஸ்சிய 
மொழி , ஜேர்மன் மொழி , சிங்களம் போன்ற மொழிகளில் வெளிவந்த மொழி 
பெயர்ப்புத் தொடரில் உள்ள இடைவெளியை எமது வெளியீடு நிரப்புகிறது . சீன 
மொழியிலான மொழி பெயர்ப்பு வேலைகள் தமிழ் -சீன குழுவினால் தற்போது 
மேற்கொள்ளப் படுகிறது 


இந்த வெளியீடானது திருவள்ளுவரின் கருத்தைக் கூறுவதுடன் 
நின்றுவிடவில்லை. திருவள்ளுவரின் தீர்க்க தரிசனத்தையும் கால வரையறையற்று 
நண்மை செய்யத்தக்க அவரது புத்திசாதுர்யமான விளக்கங்களையும் எடுத்துக் 
காட்டுகிறது . சமயக் கோட்பாடுகளை துஸ்பிரயோகம் செய்பவர்களுக்கு தெய்வ 
ஆசியும் மகிழ்ச்சியும் கிட்டாது ஆனால் ஏழைகளுகும் துன்பப் படுவோர்க்குமே அது 
கிட்டும். இதன் கருத்து எதிர்காலத்தில் நல்ல வாழ்க்கையை அடைவைதற்கு 
நம்பிக்கை கொள்ளுதல் என்பது மாத்திரமல்ல. ஹிம்சையால் பாதிக்கப் பட்டவர்கள் 
தமது நிலையினை விரைவில் உனர்ந்து கொள்வதுடன் அறிவு வளர்ச்சியால் 
அப்பாதிப்பிலிருந்து மீண்டும் விடுவர். அந்த அறிவு வளர்ச்சியே அவர்களுக்குப் 
பலத்தையும் , புரிந்துனர்வுடன் தமது உரிமைகளை வெண்றெடுக்கும் ஆற்றலையும் 
அளிக்கும் . 


ஓம் திட்டம் 1986 ம் ஆண்டு பாசலில் தமிழ் அகதிகளால் ஆரம்பிக்கப் 
பட்டது . இலங்கையில் உள்ள தமிழ் அகதிகட்கும், யுத்தத்தினால் பாதிக்கப் பட்ட 
வடக்குக் கிழக்கு மக்களுக்கும் உதவிபுரிவதே இத்திட்டத்தின் குறிக்கோளாகும். 


ஓம் திட்டம் தனிப்பட்டோர்க்கும் , குடும்பங்களுக்கும் , அனாதைகளுக்கும், 
சுயஉதவி நிறுவனங்களுக்கும் உடைகள் , பசுமாடுகள் , சிறுபண்னைகள்,, 
விதைதானியங்கள், 

தையல்யந்திரங்கள், தொழில் 
உபகரணங்கள் , பணம் , போன்ற பல வழிகளிலும் உதவுகிறது . இத்திட்டதின் 
நடுநிலையான புனிதபணி முன்பைவிட அதிக உதவி தேவைப்படும் இக்காலத்திலும் 
தொடரவேண்டும். 


18 


ஊவே பைசேர்த் அவர்கள் தனது திருக்குறள் மொழிபெயர்ப்பினை வெளியிடும் 
உரிமையை ஓம் திட்டத்திற்கு மனமுவந்து வழங்கியுள்ளார் . இது பாதிக்கப்பட்ட 
எமது மக்களுக்கு உதவும் இந்தச் சிரமமான பணிக்கு ஓர் பாரிய முன்னேற்றமாகும் . 
அதேசமயம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்க் கலாச்சாரத்தின் சான்றாக 
திருவள்ளுவரால் ஏற்றிவைக்கப்பட்ட தீபத்தினை எல்லையற்று எடுத்துச் செல்லவும் 
வழிகோலுகிறது . 


திருவள்ளுவரது அறிவுரைகள் , கேள்விஞானத்தை 

வளர்க்க 
மறந்தவர்களுக்கும், இதய சுத்தியற்றவர் களுக்கும் ஒரு விலைமதிக்க முடியாத 
நன்கொடையாகும் . 


பாசல் , தை 1998 ஓம் திட்டம் 


19 


Projekt Ohm (AUM ) stellt die vollständige Fassung von 
Tiruvalluvars Tirukkural in deutscher Sprache vor . Sie ist ein 
bisher fehlendes Bindeglied in der Kette wichtiger 
Übertragungen des tamilischen Meisterwerkes ins 
Lateinische , Englische, Französische , Russische, Deutsche 
und Singhalesische , die in den 

vergangenen 
zweihundertfünfzig Jahren entstanden . Eine Arbeitsgruppe 
von Tamilen und Chinesen überträgt zur Zeit den Tirukkural 
ins Chinesische . 


Die vorliegende Ausgabe vermittelt mehr als nur einen 
Eindruck von der Botschaft Tiruvalluvars. Sie spiegelt 
Tiruvalluvars Weisheit als zeitlose Hilfe und Anweisung, 
Ungerechtigkeit und Vorurteile zu überwinden . Himmlischen 
Segen und Freuden auf Erden werden nicht jene erfahren , 
die Macht und Religion mißbrauchen , sondern die Armen 
und jene , die voller Erbarmen sind für die Nöte der Welt . 
Das bedeutet mehr als nur Trost und Hoffnung auf ein 
besseres zukünftiges Leben . Opfer von Gewalt werden sich 
ihrer beklagenswerten Lage bewußt und können sie so durch 
Wissen überwinden . Das Wissen wird ihre Stärke sein und 
sie leiten , ihre Rechte zu fordern , ohne miſverstanden oder 
überhört zu werden . 


Projekt Ohm ( AUM ) wurde im Jahre 1986 als Initiative 
tamilischer Asylbewerber in Basel gegründet; sein Ziel ist , 
durch karikative Arbeit die Lebensbedingungen tamilischer 
Flüchtlinge in Sri Lanka und anderer ziviler Kriegsopfer im 
Norden und Osten des Landes verbessern zu helfen . 


Projekt Ohm ( AUM ) versorgte bedürftige Alleinstehende , 
Familien, Waisenhäuser und Selbsthilfegruppen mit 
Kleidung, Milchkühen , Kleinvieh , Saatgut, Nahrung, 
Nähmaschinen , Werkzeugen, Bargeld etc. Die ehrenamtliche 
Arbeit soll fortgesetzt werden , da die Hilfe dringender als je 
benötigt wird . 


Uwe Beissert stellte die Veröffentlichungsrechte seiner 
Tirukkural- Fassung dem Projekt Ohm ( AUM ) für diese 
Ausgabe zur Verfügung. Das bedeutet einen weiteren Schritt 
auf dem mühevollen Weg , die Hilfe für die zivilen Opfer des 


20 


Krieges in der Heimat der srilankischen Tamilen zu 
verstärken . Es bedeutet weiterhin , das Licht der Weisheit, 
das Tiruvalluvar vor nahezu zweitausend Jahren entzündete , 
als Zeugnis der tamilischen Kultur über Grenzen hinweg 
weiterzutragen . 


Tiruvalluvars Lehre ist ein kostbares Geschenk für 
Menschen , die nicht verlernt haben zuzuhören und deren 
Herzen noch nicht von Gleichgültigkeit zerfressen sind . 


Basel , im Januar 1990 


Projekt Ohm ( AUM ) 


21 


Anmerkungen zu Aspekten der Tugend in Tiruvalluvars 
Tirukkural 


Die Bemühungen , Licht in das Dunkel der Herkunft und des 
Wirkens des bedeutendsten tamilischen Dichters zu bringen , 
waren bis heute nur bedingt erfolgreich. 


Tiruvalluvar, bekannt auch als Tiruvalluvar -Nayanar oder 
Valluvar, soll im zweiten Jahrhundert nach Beginn neuerer 
Zeitrechnung im heutigen Tamilnadu in Südindien gelebt 
haben . Andere Datierungen, die von 1 000 vor bis 800 n . 
Chr. reichen , werden hier ausgeschlossen . 


Das Leben Tiruvalluvars und seiner Familie unterlag schon 
früh der Legendenbildung; nur wenige Daten konnten bisher 
nachgewiesen werden . 


Es ist wahrscheinlich , daß Tiruvalluvar einer niederen Kaste 
angehörte und seinen Lebensunterhalt als Weber verdiente , 
bevor er an den Hof berufen wurde und zu Ruhm und 
Ansehen kam . Sein Wirken als einflußreicher Lehrer gilt als 
sicher . 


Tiruvalluvar vermittelte ein neues Denken . Er lehnte die 
brahmanische und buddhistische Lebensverneinung und den 
tiefen Pessimismus im Jinismus ab . Tiruvalluvar forderte 
zudem , daß Gutes um des Guten willen zu tun sei . In weiten 
Teilen seines Werkes stellte er sich damit gegen Aspekte des 
herrschenden Denkens und die Lohnidee des im Ritual 
erstarrten Brahmanismus , die anderen Religionen auch heute 
nicht fremd ist , und der damals in Indien weitverbreiteten 
buddhistischen und jinistischen Lehren . Die Reform des 
Kastenwesens war Tiruvalluvar ein wichtiges Anliegen. Der 
immer wieder beschworene Erwerb " himmlischen Segens" 
und " himmlischer Wonnen " bedeuteten zudem die Erfüllung 
menschlicher Bedürfnisse und Sehnsüchte bereits auf Erden . 
Vor diesem Hintergrund ist Tiruvalluvar als Erneuerer zu 
sehen . 


In der Ethik des Neo - Hinduismus fanden Tiruvalluvars 


22 


Forderungen und Belehrungen besonders deutlichen 
Widerhall . Die hinduistische Volksfrömmigkeit, weit entfernt 
davon , die Veden oder brahmanische Ideale völlig zu 
verstehen oder vorbehaltlos anzuerkennen , zeigte sich den 
Lehren des Nicht - Tötens aus Liebe und Mitleid und der 
tätigen Nächstenliebe weiterhin aufgeschlossen und 
verinnerlichte die alte Verpflichtung, Gutes zu tun , auch 
ohne sich von der Welt abzugrenzen und einem Grundton 
der Lehre entsprechend nur an die eigene Erlösung vom 
Kreislauf der Wiedergeburten zu denken . Der Prozeß wurde, 
wie besonders Ramakrishna , Vivekananda und Mahatma 
Gandhi lehrten , nahezu abgeschlossen . 


Die Gefahr, Tiruvalluvar mißzuverstehen , liegt einmal in 
der fast schwärmerischen Verehrung , die dem Dichter von 
tamilischer Seite entgegengebracht wird , zum anderen in der 
desinformierten und häufig kompromißlosen Haltung 
mancher Kreise gegenüber nicht - christlichem Gedankengut , 
anderen Kulturen die eigenen Denkweisen als die einzig 
richtigen aufzudrängen . 


zu 


Manche Aussagen Tiruvalluvars zur Stellung des Mannes in 
Familie und Gesellschaft und den sogenannten 
Mannestugenden und zum Militär befremden im ersten 
Augenblick , werden die ihnen innewohnende Gewalt und 
ihre Verklärung durch ihre Helden als zutiefst zuwider 
abgelehnt und als verborgene Machtmittel durchschaut [ cf. 
Kapitel 77 , 78 u . a . ) . Mögen die Verse nach nahezu 
zweitausend Jahren seit ihrer Entstehung Anlaß genug sein , 
sich gründlich mit Gewalt und ihrer Rechtfertigung und den 
Opfern von Gewalt auseinanderzusetzen . 


Die Verse sollten zudem vor ihrem zeitgeschichtlichen 
Hintergrund gesehen werden . Der Herrscher hatte in einer 
streng 

hierarchisch gegliederten brahmanischen 
Gesellschaftsordnung als sozial engagierter Gott - König die 
Geschicke des Landes zu lenken . Nur Angehörige der 
Kriegerkaste führten Kriege, und die Zivilbevölkerung sollte 
von deren Folgen nicht betroffen werden . Es war unter 
anderem die Aufgabe des Mannes , für das Wohlergehen der 
Familie zu sorgen , die Schwachen zu schützen und freigiebig 


23 


gegenüber den Armen zu sein . Jeder hatte für sich und die 
Gemeinschaft an dem ihm von der gesellschaftlichen 
Ordnung zugewiesenen Platz seine Pflichten zu erfüllen . Die 
Normen waren durch die heiligen Schriften vorgegeben und 
regelten das tägliche Leben mit dem Wohlwollen oder 
Mißfallen der Vertreter einer strengen Gesetzesreligion . 


Die von Tiruvalluvar wiedergegebenen Normen sind als 
Ideal zu sehen . Damals wie heute wurden sie eingehalten 
oder wurde gegen sie verstoßen , und damals wie heute 
wurden auch andere von Tiruvalluvar angemahnte Tugenden 
gerne zugunsten des eigenen Vorteils auf Kosten anderer in 
einer rücksichtslosen Ellenbogengesellschaft verdrängt. 


Die Stellung der Frau in der Familie , in wenigen , aber 
eindringlichen Versen vor allem im ersten Teil des 
Tirukkural gezeichnet, ist hier besonders zu würdigen. Es 
bleibt ein verlockendes , aber letztlich fruchtloses 
Unterfangen , mit Tiruvalluvar den Nachweis für eine 
Unterdrückung der Frau in der tamilischen Gesellschaft 
erbringen zu wollen . Das hieße , die Verse nicht in ihrem 
Zusammenhang gelesen zu haben ; das hieße aber auch, der 
ehrbaren Frau in der tamilischen Gesellschaft den ihr seit 
Jahrtausenden zustehenden hohen Rang absprechen zu 
wollen und die Verehrung als Göttin und Mutter , die ihr in 
der Religion der Hindus als tragendes Element 
entgegengebracht wird , lächerlich zu machen . Tiruvalluvar 
erhob ethische Maximalforderungen an Mann und Frau und 
die Verantwortlichen in Staat und Gesellschaft. Seine 
Aussagen dienten der Belehrung und Erbauung, und immer 
wieder geißelte er Mißbrauch von Macht und Privilegien 
scharf. Tiruvalluar folgte weder den nicht nur aus westlicher 
Sicht frauenverachtenden Anweisungen aus dem Buch Manu 
( 1 ) , einem auch heute für orthodoxe Brahmanen und für 
viele Hindus verschiedener Glaubensrichtungen heiligen 
Buch mit Gesetzeskraft [Manawardharmaschastra, etwa um 
200 v . Chr . bis 200 n . Chr , entstanden , u . a . Manu 
Swajambhuva zugeschrieben , eine Sammlung mit vermutlich 
noch älteren Texten ), das er gut gekannt haben muß , noch 
denen des Mahayana - Buddhismus, welche in der Frau ein 
niederes Wesen sahen . Im Gegenteil , die Frau verdiente die 


24 


Verehrung selbst der Götter , solange sie einen den sittlichen 
Normen entsprechenden Lebenswandel führte . Sollte der 
Mann sie unter diesen Bedingungen nicht ebenso achten ? 
Inwieweit Tiruvalluvars Einsichten gerade in dieser Frage 
Wirkung zeigten , ist allerdings umstritten . 


Tamilische Kommentatoren betonen die universale 
Gültigkeit und Zeitlosigkeit der ethischen Aussagen 
Tiruvalluvars. Er hinterließ der Welt ein kostbares Erbe , 
das anderen unvergänglichen Zeugen indischen Denkens 
nicht nachsteht. Gleichwohl ist der Tirukkural außerhalb 
seines tamilischen Kulturkreises in Südindien und großen 
Teilen im heutigen Sri Lanka kaum bekannt. Das mag im 
wesentlichen daran liegen , daß der Tirukkural in Tamilisch 
und nicht in Sanskrit, der im allgemeinen in den alten 
indischen Schriften verwendeten Sprache, niedergeschrieben 
wurde . 


Keine Geringeren als Leo Tolstoi, Mahatma Gandhi , 
Rabindranat Tagore und Vinobaji, um nur einige Namen 
aus neuerer Zeit zu nennen , rühmten den Tirukkural und 
seine Ethik , und Albert Schweitzer sagte : " In kaum einer 
Spruchsammlung der Weltliteratur findet sich so viel edle 
Weisheit." [ ( 2 ) , p . 163 ] 


zu 


Schweitzers feinsinnige Ausführungen den 
Gesamtzusammenhängen der Entwicklung indischen Denkens 
helfen , sich Tiruvalluvar in gebührender Achtung zu nähern , 
sofern Distanz zu einigen Wertungen zur indischen Mystik 
und Ethik aus christlicher Sicht gewahrt wird . 


Die Interpretation von Arasu ( 3 ) dürfte dem Leser ebenso 
als hilfreicher, doch ganz anderer Einstieg in den Tirukkural, 
weil aus indischer Sicht geschrieben , willkommen sein . 


Der Tirukkural spiegelt den Geist einer mehrtausendjährigen 
dravidischen Kultur . Er ist heute tamilisches Allgemeingut 
in Schule und Haus und moralische Anweisung und 
Lebenshilfe zugleich . Er unterscheidet sich von manchen 
anderen ehrwürdigen Schriften , weil er im Bewußtsein der 
Bevölkerung lebt . Die Verse dienen vor allem als 


25 


Sprichwörter , von denen Tiruvalluvar möglicherweise schon 
viele aus dem tamilischen Volksmund übernahm und auch 
in der Auseinandersetzung mit dem brahmanischen 
Gedankengut und den jinistischen und buddhistischen Lehren 
bearbeitete . 


Der Tirukkural, die wichtigste Quelle und Zeugnis 
tamilischen Wesens , ist vielen Tamilen göttliches Wort. 
Ihnen gilt das Werk als " Tamilische Veden ", " Spätere 
Veden ", " Das göttliche Buch ", "Universale Veden " etc. 


Neben dem ersten Teil des Werkes , in dem unter anderem 
verschiedene Bereiche der Tugend behandelt werden , und 
dem zweiten Teil , in dem es auch um das Wohlergehen des 
einzelnen und der Gemeinschaft in Staat und Gesellschaft 
geht, preist der letzte der drei Teile des Werkes , der 
vermutlich in einem anderen Zusammenhang, weil für die 
Bühne gedacht , geschrieben wurde, in einem teilweise 
erfrischenden Humor die Freuden und Leiden der irdischen 
und ganz menschlichen Liebe; dies wurde, wenn auch recht 
eigenwillig, theologisch als die Liebe der suchenden Seele zu 
Gott gedeutet. Nun , damit ist der Tirukkural in guter 
Gesellschaft mit anderen Werken der Weltliteratur , denen 
gleiches widerfuhr und die deswegen dennoch nichts von 
ihrer Größe einbüßten . 


Vieles , was Tiruvalluvar in seinem einzigen und einzigartigen 
Opus , dem Tirukkural , verkündete , ist auf unsere Zeit und 
auch auf nicht - tamilische Denkweisen übertragbar. Sein 
kritischer Geist und die strengen moralischen Forderungen , 
aber auch sein kluges Verständnis für menschliche 
Schwächen , beleben die Auseinandersetzung mit brennenden 
gesellschaftlichen ethischen Fragen auch außerhalb einer 
Religionsdiskussion . 


26 


Zur Übertragung 


Als Arbeitsgrundlage für unsere vollständige Fassung des 
Tirukkural in deutscher Sprache begnügten wir uns nach 
Durchsicht des Materials schließlich mit den sprachlich und 
inhaltlich erheblich voneinander abweichenden englischen 
Fassungen von Pope ( 4 ) , Aiyar ( 5 ) und EVS Publishers ( 6 ) 
und tamilischen Ausgaben mit Kommentaren ( 7 ) , ( 8 ) , ( 9 ) , 
( 10 ) . 


Die etwa um 1730 entstandene lateinische Fassung des 
ersten und zweiten Teils von Beschius , wie bei Pope 
nachgedruckt , an die sich die meisten Autoren in schwierigen 
Fällen eng anlehnten , war uns ebenfalls von Nutzen ( cf. ( 4 ) ] 
und ermöglichte es , die wohl älteste Deutung des Tirukkural 
durch einen Europäer und die Arbeitsweise des italienischen 
Jesuiten kennenzulernen . 


Die Verwendung anderer und meist unvollständiger 
Übertragungen und Übersetzungen [ Lazarus, Ellis , Drew , 
Robinson etc .; cf. ( 6 ), pp . 141 - 144 , und ( 5 ) ] schien nicht 
ratsam . Eine Übertragung ins Russische mußte 
unberücksichtigt bleiben . Zwei französische Fassungen waren 
uns nicht zugänglich . 


Die deutsche Fassung des Tirukkural durch den Theologen 
Graul ( 11 ) und seine andere interessante Arbeit auch zur 
tamilischen Literatur ( Ib .: Indische Sinnpflanzen und Blumen 
zur Kennzeichnung des indischen vornehmlich tamulischen 
Geistes . Erlangen 1865 ] konnten wir erst nach Abschluß 
unserer Übertragung einsehen und wurden deswegen hier 
nicht berücksichtigt . Bis dahin hatten uns von Graul nur 
wenige bei Schweitzer und Pope zitierte Tirukkural - Verse 
und Überschriften vorgelegen . Die untersuchten nicht 
tamilischen Tirukkural - Fassungen weisen die Version von 
Graul als unvollständig aus . Das ist nicht richtig , soweit es 
die deutsche Übertragung angeht . 


Es war äußerst reizvoll, die in ihrer Entstehungszeit mehr als 
zwei Jahrhunderte auseinanderliegenden o.a. Ausgaben und 


27 


ihre unterschiedlichen Deutungen miteinander zu vergleichen 
und Tiruvalluvars Botschaft schließlich in unserer Darstellung 
zu würdigen. 


Manche Widersprüche in den untersuchten Fassungen 
konnten dank der Hilfe von S. Srikandarajah und N. 
Uruthira -Moorthy im Vergleich mit Tiruvalluvars Tirukkural 
und den tamilischen Kommentaren , die teilweise in ihren 
Deutungen ebenfalls erheblich voneinander abweichen, 
geklärt und gegebenenfalls für die deutsche Übertragung 
vermieden werden . 


Metrum und Rhythmus des Tirukkural waren für unsere 
Zwecke nicht übertragbar ( cf. ( 4 ) , pp . XXV - xxviii zu Aufbau 
und Form ] , da im besten Falle eine Paraphrase zu Lasten 
der Aussage und des Gedankenflusses entstanden wäre . 
Keine noch so gelungene Übertragung in eine andere 
Sprache und eine andere Denkweise kann die Schönheit 
eines Meisterwerkes vollkommen wiedergeben . 


Die Einteilung in 133 Kapitel mit ihren 2 660 Versen 
entspricht traditionell dem über 600 Jahre alten 
Parimelalahar -Kommentar ( cf. ( 10 )). 


Die Überschriften der jeweils zehn Doppelverse umfassenden 
Kapitel wurden in einigen Fällen , soweit es notwendig 
erschien , freier wiedergegeben , als es das Original ausweist. 
Wir begnügten uns zum Beispiel mit "Neid ", statt " Nicht 
neidisch sein ", oder " Ehebruch ", statt " Nicht die Ehe brechen " 


etc. 


Die " Weisen ", "Würdigen ", " Gelehrten ", "Großen ", "Klugen " 
etc. sind tugendhafte Brahmanen und Asketen, die ihrer 
sittlichen Ordnung entsprechend leben müssen . Ihre 
Vorbildlichkeit ist nach Tiruvalluvar von jedermann als 
erreichbares Ziel anzustreben . 


Die " Herrscher" und " Gebieter " sind Fürsten und Könige ; die 
Forderungen und Mahnungen an sie sind übertragbar auf 
andere , denen das Wohl der Menschen und des Staates 
anvertraut ist oder am Herzen liegt . 


28 


Erläuterungen und Hinweise im Anhang auch zur möglichen 
Lesart der Doppelverse 1081 

Doppelverse 1081 - 1330 wurden auf das 
notwendigste Maß beschränkt . 

beschränkt . Zudem wurden bei 
erheblichen inhaltlichen Abweichungen in einigen Fällen 
verschiedene Deutungen zum Vergleich wiedergegeben. Wir 
hoffen durch unser Vorgehen dem Leser den Zugang zum 
Tirukkural als eine Dichtung für das Volk zu erleichtern . Sie 
ersetzen für ein genaueres Verständnis keineswegs die 
Auseinandersetzung mit dem weiten Feld der vedischen und 
hinduistischen Philosophie und der Geschichte und 
Denkweise tamilischen Wesens überhaupt. 


Es war unser vorrangiges Ziel , Tiruvalluvars unvergängliches 
Werk einer breiten Öffentlichkeit zugänglich zu machen . Es 
ist deutlich geworden , daß wir mit unserer Übertragung 
anderes als Graul verfolgten . Der Missionar Carl Graul 
widmete sein Werk der theologischen Fakultät der 
Universität Erlangen und sah sein " Streben " darin , " den 
christlichen Sendboten im Tamulenlande, dem alten 
Missions - Gebiete unserer Kirche [ i . e . der evangelisch 
lutherischen ) , in das Studium der von ihm zu bekämpfenden 
heidnischen Literatur einzuführen " und dies für eine Aufgabe 
halte , " welche der Kraft eines Theologen wohl werth ist. " ( op . 
cit . , aus dem Vorwort Soweit wir es nach einer ersten 
Durchsicht des deutschsprachigen Teils von Tiruvalluvars 
Werk beurteilen können , enthielt sich Graul weiterer 
verletzender Angriffe auf die Religion seiner Gastgeber. 


Wir folgten vielfachem Wunsch und stellten den deutschen 
die tamilischen Verse gegenüber . Anders als in populären 
tamilischen Ausgaben häufig üblich , verzichteten wir hier auf 
Kommentare , da sie dem des Tamilischen Kundigen bei 
Bedarf leicht zugänglich sind . 


Dem von dem Hindu Aiyar ( 1881 - 1925 ) bewußt gewähiten 
biblischen ( ! ] Tonfall konnten wir uns nicht anschließen (cf. 
( 5 ) , pp . xi - xii ) . 


Wir bemühten uns , auch den dritten Teil des Werkes , 
" Liebe ", so wiederzugeben ,daß den religiösen Empfindungen 


29 


der Hindus, denen der Tirukkural als " Das göttliche Buch " 
heilig ist , Rechnung getragen wurde . Gleichzeitig war zu 
bedenken , daß Tiruvalluvar auch anderes als " geistige 
Vereinigung " zur Liebe sagte , nämlich " Lust " 

" Lust " und 
" Vergnügen ". 


Ohne den wertvollen , fachlichen Rat von S. Srikandarajah 
und N. Uruthira -Moorthy und den unermüdlichen Einsatz 
der im Projekt Ohm (AUM ) engagierten Tamilen A , 
Rajakrishnan , G. Ratnam , C. Raveendran , V. Raveendran , 
T. Sritharan , R. Suntharalingam , C. Vivekanandan und 
anderen hätte diese Ausgabe nicht erscheinen können . Den 
tamilischen Teil dieser Ausgabe gestalteten Easwary Moorthy 
und Suguna Vivegananthan . Allen , die mit Rat und Tat und 
unvergeßlichem Zuspruch zum Gelingen beitrugen , sei 
herzlich gedankt. 


Lörrach , im Oktober 1989 


Uwe Beissert 


30 


ஒரு மாப்பரும் தமிழ்ப் புலவரின் வாழ்க்கையையும் அவரது ஆக்கத்தினையும் 
வெளிச்சத்திற்குக் கொண்டு வரும் முயற்சியில் இதுவரை ஓரளவு வெற்றியே 
கண்டுள்ளனர் . 


வள்ளுவர் திருவள்ளுவர் அல்லது திருவள்ளுவ நாயனார் என்று அழைக்கப் 
கப்படும் இவர் கி.பி. 2 ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் 
வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது . கி.மு. 1080 தொடங்கி கி.பி. 500 வரைக்குட்பட்ட 
காலப்பகுதியில் வாழ்ந்ததாகக் கூறப்படும் ஏனைய தகவல்கள் இங்கு தவிர்க்கப் 
பட்டுள்ளது . 


இதுதவிர அவரது குடும்ப வாழ்க்கை பற்றிய பல வரலாறுகள் இருப்பினும் 
அவற்றில் மிகச் சிலலே நிருபிக்கக் கூடியதாக உள்ளன . 


திருவள்ளுவர் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவரது 
கல்வி , புலமைத் திறமைக்காக அரசனால் கௌரவிக்கப்பட முன்னர் நெசவுத் 
தொழில் செய்தே வாழ்ந்தார் எனவும் சிலரால் நம்பப் படுகிறது . 


: 


திருவள்ளுவர் தமது காலத்தில் புதிய சிந்தனைகளை வகுத்தார். அவர் 
பௌத்தர்களினதும், அந்தணர்களினதும் , ஜைனர்களினதும் நிலையாமைக் 
கொள்கைகளை ஏற்கவில்லை . மேலும் பிரதிபலன் கருதாது நன்மை செய்யவேண்டும் 
எனவும் வலியுறுத்தினார் . தனது குறளில் பல இடங்களில் மறுபிறப்பில் நன்மை 
கிட்டும் என்ற நோக்குடன் இப்பிறப்பில் நன்மை செய்யும் பிரமாளிஸ் , ஜைனிஸ் 
பௌத்த கொள்கை பரவியிருந்த அக்காலத்திலும் அதனை எதிர்த்தார். சாதி ஒழிப்பு 
அவரது முக்கிய நோக்கமாக இருந்தது . பேரின்பம் என்பது பூமியில் வாழும் 
மனிதனின் அடிப்படைத் தேவையைப் பூர்த்தி செய்வதே ஆகும் என அடிக்கடி 
வலியுறுத்தியுள்ளார் . இதனால் இவர் ஒரு சீர்திருத்த வாதியாகக் கணிப்பிடப் 
படுகிறார் . 


அவரது இக்கூற்றுக்கள் இன்று இந்துமத தத்துவத்தில் எதிரொலித்துக் கொண்டு 


31 


இருக்கின்றது. கடவுள் நம்பிக்கையுள்ள ஆனால் வேதங்களையும், பிராமண 
தத்துவங்களையும் முற்றாகப் புரிந்து கொள்ள முடியாத சாதாரண மக்கள் தர்மம் , 
அன்பு, கருணை என்பவற்றிற்காகக் கொலை செய்யக் கூடாது எனவும், 
பிரதிபலனை எதிர்பாராது மறுபிறப்பின் நன்மைக்காக இப்பிறப்பில் நன்மை செய்ய 
வேண்டும் எனவும் கூறும் பழைய போதனைகளை ஏற்றுக் கொள்கிறார்கள். இந்த 
தத்துவத்தை இராமகிருஸ்ணர் , விவேகானந்தர் , மகாத்மாகாந்தி போன்றோரும் 
போதித்தனர் . 


ஒரு புறத்தில் தமிழர்கள் திருவள்ளுவர் மேல் அதிக ஆவலும் ஆர்வமும் 
கொண்ட ஒரே கண்ணோட்டத்தில் பார்ப்பதாலும் மறுபுறத்தில் கிறிஸ்தவமல்லாத 
இனத்தவருடன் எதுவித தொடர்பும் அற்ற மேலை நாட்டவர்க்கு அவர்களின் சமயக் 
கொள்கையே சிறந்தது எனக்காட்டும் பொருட்டு திருக்குறள் தவமுக விமர்சிக்கப் 
பட்டுள்ளதாலும் திருவள்ளுவரைப் பற்றித் தவமுகப் புரிந்து கொள்ளும் அபாயம் 
உண்டாகிறது . 


திருவள்ளுவர் , சமூகத்திலும் குடும்பத்திலும் ஒரு ஆணின் நிலையை , 
விசேடமாக அவனது ஆண்மையையும் , வீரத்தையும் எடுத்துக் காட்டும்போது 
ஆண்மையில் ஒளிந்துள்ள ஹிம்சை எமக்கு முதலில் முதனமாகப் படுவதுடன் அதை 
ஏற்கக் கடினமாகவும் உள்ளது [ cf. Kap . 77 , 78 u.a. ] மேலும் குறள் 
தோன்றி ஏறத்தாழ 2000 வருடங்களுக்குப் பின் ஹிம்சை பற்றியும், ஹிம்சையால் 
பாதிக்கப் பட்டோர் பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டியதற்குக் காரணம் இருக்கிறது. 


மறுபுறத்தில் திருக்குறளை அக்காலச் சமூக அமைப்பின் பின்னணியுடன் 
சேர்த்து நோக்க வேண்டியுள்ளது. அன்று தெய்வத்திற்கு நிகராக மதிக்கப்பட்ட 
அரசன் , அந்தணர்களை உயர்வாக மதிக்கும் கட்டுப்பாடான சமூக அமைப்பில் 
ஆட்சிபுரிய வேண்டியிருந்தது . க்ஷத்திரிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமே 
போரில் நேரடியாக ஈடுபட்டதால் போர் அபாயத்திலிலும் , அதன் தாக்கத்திலிலும் 
இருந்து சாதாரண மக்கள் பாதுகாக்கப் பட்டார்கள் . ஒரு ஆண்மகன் தனது மற்றய 
கடமைகளுடன் தன்குடும்பத்தையும் , இயலாதவர்களையும் , ஏழைகளையும் 


32 


பாதுகாக்கும் கடமையையும் கொண்டிருந்தான் . தனிப்பட்ட ஒவ்வொருவரும் தத்தமது 
கடமைகளுடன் , சமூகத்தில் தனக்குத் தரப்பட்ட அந்தஸ்த்துக்கான கடமைகளையும் 
பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையில் இருந்தனர். மனிதனின் பொதுவான ஒழுக்க 
நெறிகள் நாளாந்த வாழ்க்கை முறைகள் சமய சம்பிரதாயக் கட்டுப்பாடுகள் யாவும் 
சாஸ்திரங்கள் மூலமே வகுக்கப் பட்டிருந்தது. 


6. 


திருவள்ளுவரால் கூறப்பட்ட அறநெறிகள் கருத்தளவில் ஏற்றுக் கொள்ளப் 
படுகிறது . ஆனால் நடைமுறையில் அன்றுபோல் இன்றும் மிகச்சிலரால் மட்டுமே 
கடைப்பிடிக்கப் படுவதுடன் இன்றைய போலிச்சமுக அமைப்பில் தத்தமது 
சுயநலனுக்கு ஏற்ப மாற்றியமைத்துக் கொள்கிறார்கள் . 


திருக்குறளின் முதற் பகுதியில் மிகக் குறைவான ஆனால் அதிக 
தாக்கமுள்ளதயான குறள்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்குள்ள 
அந்தஸ்த்தினை எடுத்துக் காட்டுவளவாய் அமைந்துள்ளன. அன்றைய 
பெண்ணடிமையை எடுத்துக் காட்டும் இக்குறள்கள் சிறந்த போதனையாக 
அமைந்திருந்த போதிலும் மக்களால் அலை கடைப்பிடிக்கப் படவில்லை . 
இந்துசமயத் தத்துவப்படி பெண்கள் தெய்வமாகவும் தாயாகவும் போற்றப்பட்ட போதிலும் 
சாதாரண வாழ்வில் அந்த அந்தஸ்த்தைப் பெண்களுக்கு வழங்க விரும்பவில்லை 
என்பதை இது எடுத்துக் காட்டுகிறது . திருவள்ளுவர் ஆண் , பெண் இருவர்க்கும் 
நாட்டிலும் சமூகத்திலும் உள்ள உயர் கடமைகளை எடுத்துக் காட்டினார் . இவரது 
கூற்றுக்கள் ஆலோசனையையும் அறிவையும் வழங்குவதுடன் அதிகார 
துஸ்பிரயோகத்தையும் கண்டிக்கின்றன . திருவள்ளுவருக்கு ஏற்கனவே நன்றாகத் 
தெரிந்திருக்கலாமேன நம்பப்படுவதும் , அந்தணர்களுக்கு முக்கியமாக இருந்த சமயக் 
கொள்கைகளின் தொகுப்பானதும், இன்றும் இந்துக்களால் நம்பப்படுகிறதுமான மனு 
( 1 ) , எனும் நூலில் ( மனுதர்ம சாஸ்திரம் ஏறத்தாழ கி.மு. 200 க்கும் கி.பி. 203 
க்கும் இடையில் மனுசுலாம்புலா என்பவரால் எழுதப்பட்டது என நம்பப்படும் 
அதேசமயம் இது புராதன ஏடுகளின் தொகுப்பு எனவும் கருதப் படுகிறது . ) பெண்கள் 
பற்றிக் கூறப்பட்டதையோ அல்லது மகாஞான பௌத்தத்தில் பெண்களைத் தாழ்வாகக் 
கூறப்பட்டதையோ இவர் ஏற்கவில்லை. தெய்வ நீதிப்படியும் , சமூகத்தில் 


33 


கௌரவிக்கப் படக்கூடிய தகுதி உடையவளாகவும் இருக்கும் ஒரு பெண்ணை 
இறைவனே மதிக்கும் பட்சத்தில் அவளை ஏன் ஆண்கள் மேன்மைப் படுத்தக் கூடாது 
என்பது இவரது வாதமாகும். இருப்பினும் இன்றும் பேன்பெருமை பற்றிய இவரது 
கருத்துக்கள் கேள்விக் குரியதாகவே உள்ளது. 


தமிழ் வியாக்கியான கர்த்தாக்கள், திருவள்ளுவரின் குறள்கள் உலகளாவிய 
கால வரையறை அற்ற அறிவுப் பொக்கிசம் என்கிறார்கள் . இந்திய இலக்கிய 
நோக்கின்படி ஏனைய உயர் படைப்புக்களின் வரிசையில் இவர் விட்டுச்சென்ற 
திருக்குறளும் ஒன்றுகும் . அப்படியிருந்தும், தென்னிந்தியக் கலாச்சார 
எல்லைக்கப்பாலும் , இலங்கையின் அநேகபகுதிகளிலும் இது அறியப்படாமலேயே 
இருக்கிறது. இதற்கு அன்றைய அறிஞர்களின் எழுத்து மொழியானதும் , புராதன 
இந்திய சாஸ்திரங்கள் எழுதப் பட்டதுமான சமஸ்கிருதத்தில் எழுதப் படாமல் 
திருக்குறள் தமிழில் எழுதப் பட்டதே காரணமாகும் . 


திருக்குறளையும் அதன் தத்துவத்தையும் தற்கால அறிஞர்கள் வரிசையில் 
லியோ தொல்ஸ்தோய் , மகாத்மாகாந்தி , ரவீந்திரநாத் தாகூர் , வினோபாஜி 
போன்றோரும் போற்றியுள்ளனர் . " இலக்கிய உலகில் நிலைத்திருக்கும் மிக உயர்ந்த 
அறிவுக்களஞ்சியம் " என அல்பேர்ட் சுவைற்சர் ( ( 2 ) , p . 163 ) கூறியுள்ளார் . 


சுலவற்சரின் அன்றைய சாதுர்யமான விமர்சனம் இந்தியக் கண்ணோட்டத்தில் 
பார்க்கும்போது திருவள்ளுவரின் அறிவை விளங்கிக் கொள்ள உதவுவதாய் 
இருப்பினும் இவரின் இந்த விமர்சனம் கிறிஸ்தவக் கண்ணோட்டத்தில் பார்க்கும் 
போது திருவள்ளுவரின் கருத்திலிருந்து சற்று விலகியே உள்ளது. 


திருவள்ளுவரின் கருத்தை வேறோர் கோணத்திலிருந்து அரசு அவர்கள் (3) 
இந்தியக் கண்ணோட்டத்தில் விளக்கியுள்ளதால் வாசகர்களுக்கு உதவியாகவும் 
வரவேற்கத் தக்கதாயும் உள்ளது . 


திருக்குறள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட திராவிடக் கலாச்சாரத்தைப் 


34 


பிரதிபலிக்கின்றது. தற்காலத்தில் திருக்குரள் தமிழர்களின் வீடுகளிலும் , 
பாடசாலைகளிலும் பொதுவாகப் பயன் படுத்தப் படுவதால் அது நாளாந்த 
வாழ்க்கைக்கான அறநெறி அறிவுரையாகப் பயன்படுகிறது . திருக்குறள் ஏனைய 
அறிவு நூல்களிலிருந்து வேறுபட்டும் அதேசமயம் மக்கள் மனதில் நிலைத்தும் 
உள்ளது. பெரும்பாலும் தமிழரின் பேச்சு வழக்கிலிருந்து திருவள்ளுவரால் 
எடுத்தாழப்பட்ட கருத்துக்கள், நீதிமொழி வாக்கியங்களாகப் பயன் படுவதுடன் , 
அன்றைய பிரமானிஸ , பௌத்த, ஜைனிஸ எதிர்ப்பினைச் சமாளிக்கும் 
வல்லமையையும் பெற்றிருந்தது . 


திருக்குறள் தமிழர் கலாச்சாரத்தின் இருப்பிடமாகவும் சாட்சியாகவும் 
விளங்குவதால் இது தெய்வ வாக்காகக் கருதப்படுவதுடன், “தமிழ்வேதம்" 
" நவீனவேதம் " "புனிதநூல் " " உலகியல்வேதம் " என்றெல்லாம் போற்றப் படுகிறது. 


முதலாம் பகுதியில் வேறுபலவற்றுடன் ஒழுக்கம் , பண்பு என்பன பற்றியும் , 
இரண்டாம் பகுதியில் தனிப்பட்டோரினதும், நாட்டின் இனங்களினதும், 
சமூகத்தினதும் நலன்கள் பற்றியும் கூறிய வள்ளுவர் , மூன்றும் பகுதியில் 
வித்தியாசமான முறையில் , நாடகத்திற்காய் எழுதப்பட்டதைப் போன்று இடையிடையே 
நகைச்சுவையும் கலந்து காதல், இன்பம் , துன்பம் பற்றியும் கூறியுள்ளார் . 
காதலானது இறைவனை அடைய லிரும்பும் ஆன்மா அவன்மீது கொண்ட துய 
அன்பே என ( மய்யியல் ரீதியில் விளக்கப்படுகிறது . இந்த அம்சங்களைக் 
கொண்டிருந்தும் உயர்வாக மதிக்கப்படும் ஏனைய உலக இலக்கியங்களுடன் 
திருக்குறளும் சேர்ந்து கொள்கிறது 


திருவள்ளுவரின் ஒரே ஒரு படைப்பானதும் அதி உள்ளதமானதுமான 
திருக்குறளை இன்றைய எமது காலத்தில் தமிழ்ச் சிந்தனைக் கண்ணேட்டத்திற்கு 
அப்பால் நின்று இலகுவாக மொழிபெயர்க்கலாம் . அவரது விமர்சளக் 
கண்ளூேட்டமும், கண்டிப்பான அறநெறி அறிவுறுத்தல்களும் , மனித பலவீனத்தை 
அறியும் புத்தி சாதுர்யமும், சமய எல்லைகளுக்கு அப்பால் நின்று சமூகப் 
பிரச்சனைகளை ஆராய உதவுகிறது . 


35 


மொழிர்பயர்ப்புப் பற்றிய குறிப்புக்கள் . 


திருக்குறள் சம்பந்தமாக எமக்குக் கிடைத்த பல வெளியீடுகளை 
ஆராய்ந்தபிள் - இரதியில் எமது முழுமையான ஜேர்மனிய மொழி பெயர்ப்புக்கு 
அடிப்படையாக போப் ( 4 ) , அய்யர் ( 5 ) , EVS வெளியீடு ( 6 ) என்பவற்றுடன் பல 
வேரபாபாள விளக்கங்களைக் கொண்ட தமிழ் வெழியீடுகளையும் 
(7) , ( 8 ) , ( 9 ) , ( 19 ) எடுத்துக் கொண்டோம் . 


1739 ம் ஆண்டளவில் பேசியூஸ் என்பவரால் மொழி பெயர்க்கப் பட்டதும் , 
ஏனைய வெளியீட்டாளர்களால் உசாத்துளையாகக் கொள்ளப்பட்டதும், போப்பின் ( 4 ) 
வெளியீட்டில் மறுபிரசுரம் செய்யப் பட்டதுமாள லத்தின் மொழியில் திருக்குறளின் 
முதலிரு பகுதிகளைக் கொண்ட வெளியீடு , திருக்குறளை ஐரோப்பியர் ஒருவர் 
எவ்வாறு விளக்கினார் என்பதை அறியவும் , இத்தாலிய மதகுருவின் செயல்ப்பாட்டு 
முறையைத் தெரிந்து கொள்ளவும் எமக்குப் பெரிதும் உதவியது . 


முழுமை பொத ( மாழி பெயர்ப்புக்களையும் விமர்சனங்களையும் (சொருஸ் , 
எல்லிஸ் , ட்ரேல் , ரெபின்சள் , cf. ( 6 ) , PP . 141-144 , ( 5 ) 1 எமது 
தேவைக்குப் பயன் படுத்துவது உசிதமானதாக எமக்குப் படவில்லை . ருஸ்சிய மொழி 
பெயர்ப்பை எம்மால் பயன் படுத்த முடியவில்லை . இரு பிரான்ஸ் மொழியிலான 
மொழி பெயர்ப்புக்களும் எமக்குக் கிடைக்கவில்லை . 


Sinnpflanzen und Blumen 


Ium 


indischen 


கிரவுள் அவர்களின் ஜேர்மன் மொழி பெயர்ப்பும் ( 11 ) அவரது ஏனைய தமிழ் 
இலக்கியம் சம்பந்தமாக 1865 ம் ஆண்டு வெளியிடப் பட்ட ( Ib .: Indische 

Kennzeichnung des 
vornehmlich tamulischen Geistes . Erlangen 1965 ] என்ற புத்தகமும் 
எமக்குக் காலம் தாழ்த்தியே கிடைத்தன . போப் , சுவைற்சர் போன்றேரால் கிரவுளின் 
வெளியீட்டிலிருந்து ஒரு சில குறள்களும் அதிகாரங்களுமே 

அதிகாரங்களுமே எடுத்துக் 
காட்டப்பட்டது . கிரவுளின் மொழி பெயர்ப்பு முழுமையற்றது என கூறப்பட்ட போதிலும் 
அவரது யேர்மனிய மொழி பெயர்ப்பைப் பொறுத்தமட்டில் இக் கூற்று உண்மையில்லை . 


36 


1981 தொடக்கம் 1330 வரையிலான குரள்களை இயலுமான வரையில் 
மிகவும் சுருக்கமாகவே மொழிபெயர்த்துள்ளோம். மாறுபாடான விளக்கங்களைத் தரும் 
பதங்களை மறுபிரசுரம் செய்துள்ளோம் . திருக்குறள் நிபுணர்களுக்கு மட்டுமன்றி 
சாதாரண மக்களுக்கும் இலகுவாக விளங்கக் கூடிய கவிதையாக இதில் 
தரப்பட்டுள்ளது என நம்புகிறோம் . வேதாந்தத் தத்துவங்களையும், இந்துசமயத் 
தத்துவங்களையும், சரித்திர உண்மைகளையும், தமிழர்களின் சிந்தனைக் 
கண்ணோட்டத்தினையும் ஒன்றுடன் ஒன்று கலவாமல்ப் பார்த்தல் அவசியமாகும். 


திருவள்ளுவரது ஒப்பிட முடியாத ஆக்கத்தினை மேலும் விரிவாக 
வெளிக்கொண்டுவர வேண்டும் என்பது எமது நோக்கங்களில் ஒன்றுகும் . எமது 
வெளியீடானது கிறவுளின் வெளியீட்டிலும் பார்க்க வித்தியாசமானது என்பது 
தெட்டத் தெளிவாகும் . மதகுருவான கிறவுள் தனது ஆக்கத்தை ஜேர்மனியில் உள்ள 
எர்லாங்கள் { Universits of Erlangen ) பல்கலைக் கழகத்தின் மெய்யியல் 
பீடத்திற்கு ஒப்படைத்தார். தமிழ் நாட்டில் தனது மதம் வளர்க்கும் அமைப்புக்களை 
வலுப்பெறச் செய்வதே கிறவுளின் நோக்கமாக இருந்தது. கிறிஸ்தவமல்லாத ஏனைய 
மதங்களின் இலக்கியங்களை தனது முழுப்பலத்துடன் எதிர்ப்பதே ஒரு கிறிஸ்தத்வ 
தத்துவவியலாளரின் கடமையாகும் என இவர் தனது முகவுரையில் குறிப்பிட்டிருந்த 
போதிலும் , ஏனைய மதங்களைப் புண்படுத்தும் வகையிலான பதங்களை அவரது 
ஜேர்மன் மொழிபெயர்ப்பில் எம்மால் காணமுடியவில்லை, 


112 


தமிழிலும் ஜேர்மன் மொழியிலும் திருக்குறளை அருகருகே வெளியிட 
விரும்பிய நாம் ஏனைய பிரபல வெளியீடுகளைப் போலன்றி முகவுரைகளையும் கட்ட 
தமிழ் வாசகர்களின் நலன் கருதி தமிழிலும் வெளியிடுகிறேம் . 


இந்துவான அய்யர் அவர்கள் ( 1881 1925 ) தமது வெளியீட்டில் 
பைபிளில் உள்ளதைப் போன்ற வசன அமைப்புக்களை அடிக்கடி பயன் 
படுத்தியுள்ளார் ( ! ) ஆனால் நாம் இத்தகைய அணுகு முறைகளைத் தவிர்த்துள்ளோம் 


[ cf. 5 , pp . xi -xii ] . 


37 


கடந்த இரு நூற்றண்டுகளாக ஒன்றுக்கொன்று முரணாக வெளியிடப் பட்டுள்ள 
பல திருக்குறள் மொழிபெயர்ப்புக்களையும் எமது வெளியீட்டினையும் ஒப்பிட்டுப் 
பார்த்தது ரசனை மிகுந்த ஒரு சம்பவமாக அமைந்தது. 


வகையான 


இத்தகைய முரண்பாடுகளை நீக்கிக் கொள்ளும் பொருட்டு சிறீஸ்கந்தராஜா 
உருத்திரமூர்த்தி ஆகியோர் திருக்குறளையும் அதற்குப் பல 
விளக்கங்களைத் தந்த தமிழ் வெளியீடுகளையும் ஒப்பிட்டுப் பார்த்ததன் மூலம் 
பெரிதும் உதவினர் . 


XX 


திருக்குறளில் காணப்படும் எதுகை மோனைகளையோ [(4) , PP . 
xxviii 1 அல்லது வசன நடைகளையோ எமது தேவைக்கு ஏற்ப மொழிபெயர்க்க 
முடியாதிருந்தது . வேற்று மொழியிலும் வேறுபட்ட சிந்தனைக் கண்ணோட்டத்திலும் 
உள்ள ஒரு ஆக்கத்தினை அதன் தரம் சுவை குன்றது எதுகை மோனை போன்ற 
அம்சங்களையும் மொழிபெயர்த்தல் இதுவரையில் வெற்றியளிக்கவில்லை எனலாம் . 


சுமார் 600 வருடங்களுக்கு முன்னர் பரிமேலழகர் தமது விளக்க உரையில் 
2660 வரிகளைக் கொண்ட திருக்குறளை 133 அதிகாரங்களாக வகுத்துத்தார். 
அதுவே பாரம்பரியமாக இன்றும் பின்பற்றப் படுகிறது . 


பத்துப் பாடல்களைக் கொண்ட அதிகாரங்களின் தலையங்கங்களை தமிழில் 
உள்ளதைப் போன்றே மொழிபெயர்க்க முயன்ற போதும் சில தவிர்க்க முடியாத 
சந்தர்ப்பங்களில் சொற்றெடர்களை பயன் படுத்த வேண்டியும் ஏற்பட்டது . 


அறிஞர் , கற்றோர் , மேலோர் , பெரியோர் , அறவோர் போன்ற பதங்கள் அறநெறி 
வழுவாது வாழும் அந்தனர்களையும் முனிவர்களையும் குறித்தபோதும் எந்தவொரு 
மனிதனாலும் அந்த நிலையை எய்தமுடியும் . 


நாட்டினதும் மக்களினதும் நலனில் அக்கறையுள்ள அதேசமயம் 
கட்டளைகளையும் நிபந்தனை களையும் மற்றயோர் மீது விதிக்கக்கூடிய 
தன்மையுள்ள நிலப்பிரபு அல்லது அரசர்களே ஆட்சியாளரார் எனப்பட்டனர் 


38 


திருக்குறளின் முன்னும் பகுதியான இன்பத்துப்பாலை மொழிபெயர்க்கும் போது 
நாம் மிகவும் அவதானமாகவே இருந்தோம். திருக்குறளை புனித நூலாகக் கருதும் 
இந்துக்களையோ அல்லது அதனை வாசிக்கும் ஏனையவர்களையோ எந்த 
விதத்திலும் பாதிக்காமல் இருக்குமாறும் அதேசமயம் தெய்வீகம், இன்பம் , மகிழ்ச்சி 
என்பவற்றிற்கு திருவள்ளுவரின் கருத்தினைச் சரியாக விளங்கக் கூடியதாகவும் 
பார்த்துக் கொண்டோம். 


செ . சிறீஸ்கந்தராஜா, நா . உருத்திரமூர்த்தி ஆகியோரினதும் ஓம் திட்டத்தில் 
ஈடுபாடு கொண்ட ஏ . இராஜாகிருஸ்னன் , ஜி . இரத்தினம், வி . இரவீந்திரன் , 
ஆர் . சுந்தரலிங்கம், ரி . சிறீதரன் , சி . விவேகானந்தன் , சி . இரவீந்திரன் 
உட்பட இங்கு பெயர் குறிப்பிடப்படாத ஏனைய பலரதும் பெறுமதிமிக்க உதவிகள் 
எமக்குக் கிடைத்திராவிட்டால் இதனை நாம் வெளியிட்டிருக்க முடியாது . 
இவ்வெளியீட்டின் தமிழ்ப் பகுதியை எழுத உதவிய திருமதிகள் சுகுனா எஸ் . 
விவேகானந்தன் , ஈஸ்வரி உருத்திரமூர்த்தி ஆகியோருக்கும் சகல வழிகளிலும் 
எமக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்துதலிய அனைவருக்கும் எமது இதயங்கனிந்த 
நன்றியைத் தெரிவித்துக் கொள்ளுகிறேம். 


லோராஷ் , ஐப்பசி 1989 . ஊவே பைசார்த் 


39 


திருக்குறள் 


முதலாம் பகுதி 


அறத்துப்பால் 


40 


Tirukkural 


Teil I 


Tugend 


41 


1 | 


கடவுள் 


வாழ்த்து 


1 அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி 

பகவன் முதற்றே உலகு . 


2 


கற்றதனா லாய பயனென்கொல் வாலறிவன் 
நற்றாள் தொழாஅர் எனின் . 


3 


மலர்மிசை ஏகினான் மாணடி சேர்ந்தார் 
நிலமிசை நீடுவாழ் வார் . 


4 


வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு 
யாண்டும் இடும்பை இல . 


5 


இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் 
பொருள் சேர் புகழ்புரிந்தார் மாட்டு . 


6 


பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க 
நெறிநின்றார் நீடுவாழ் வார் . 


7 


தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க் கல்லால் 
மனக்கவலை மாற்றல் அரிது , 


. 


8 


8 


அறவாழி அந்தணன் தாள்சேர்ந்தார்க் கல்லால் 
பிறவாழி நீந்தல் அரிது . 


9 


கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் 
தாளை 

வணங்காத் தலை . 


10 


பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் 
இறைவன் அடிசேரா தார் . 


42 


1 Zum Lobe des Herrn 


1 Seit Anbeginn ist A der Klang der Welt ; * so herrschet 
auch seit Anbeginn der eine Höchste . 


2 Was nützt dem Menschen alles geistig Streben , dienet 
er nicht dem Herrn der vollkommenen Weisheit ! 


3 Ihrer Tage werden viele sein auf Erden , die alle Zeit 
treu sind dem Herrn, der auf dem Lotos * wandelt in Herzen 
der Frommen . 


4 Des Lebens Ungemach wird sie nicht treffen , die harren 
zu heiligen Füßen * des Herrn , der Vorlieben und Abneigung 
nicht kennt . 


5 Gutes und Schlechtes , die Frucht ihrer Taten , wird sie 
nicht treffen , die aufrichtig preisen den Herrn . 


6 Ihrer Tage werden viele sein auf Erden , die Zuflucht 
suchen im Herrn , * der die fünf Sinne bezwang. 


7 Sie werden wahrhaftig ihr Weh überwinden , die Zuflucht 
suchen im Heren und harren zu seinen heiligen Füßen ; die 
andern vermögen es nicht. 


8 Sie werden wahrhaftig die wogenden Wasser von 
Wohlstand und sinnlichen Lüsten bezwingen, die Zuflucht 
suchen zu Füßen des Herrn , dem Meer aller Reinheit . 


9 Neigt nicht das Haupt sich zu Füßen des Herrn mit den 
acht göttlichen Malen * , ist es so nutzlos wie kranke 
Sinnesorgane. 


10 Sie werden das Meer von 

Meer von Geburten 

Geburten und Tod 
überwinden , die treu sind dem Herrn alle Zeit . 


43 


2 


வான் 


சிறப்பு 


11 


வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் 
தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று . 


12 


துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் 
துப்பாய தூஉம் மழை . 


13 


விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து 
உள் நின்று உடற்றும் பசி . 


14 


ஏரின் உழாஅர் உழவர் புயலென்னும் 
வாரி வளங்குன்றிக் கால் . 


15 


கெடுப்பதூஉங் கெட்டார்க்குச் சார்வாய்மற் சங்கே 
எடுப்பதூஉம் எல்லாம் மழை . 


16 


லிசும்பின் துளிவீழின் அல்லால்மற் சங்கே 
பசும்புல் தலைகாண்பு அரிது . 


17 


நெடுங்கடலும் தன்நீர்மை குன்றும் தடிந்தெழிலி 
தான் நல்கா தாகி விடின் . 


18 


சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் 
வறக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு , 


19 


தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் 
வானம் வழங்கா தெனின் . 


20 


நீர் இன்று 

அமையாது உலகெனின் யார்யார்க்கும் 
வான் இன்று அமையாது ஒழுக்கு . 


44 


2 Zum Lobe des Regens 


11 Der immerwährende Regen erhält die Welt ; preiset 
ihn deshalb als Trank der Götter , welcher Unsterblichkeit 
schenkt, 


12 Alle köstliche Nahrung kommet vom Regen; seine 
Wasser sind dem Menschen köstliches Mahl. 


13 Ohne den Regen wütet auf weiter Erden der Hunger , 
obgleich sie vom Meer ist umgeben . 


14 Die Bauern bestellten nicht länger das Feld , versiegten 
die Quellen des Himmels . 


15 Regen bringet Verderben ; Regen aber richtet sie 
wieder auf, die er vorher verdarb . 


16 Kein einziger Grashalm wüchse fortan , öffnete nicht 
der Himmel die Schleusen . 


17 Die Schätze des weiten Meeres wären dahin , nähmen 
die Wolken nicht seine Wasser und gäben sie ihm als Regen 
zurück . 
18 Den Göttern würde weder geopfert, noch ehrte der 
Mensch sie an festlichen Tagen , versagten die Wolken der 
Erde den Regen . 


19 Barmherzigkeit und fromme Werke * gäbe es nicht auf 
der Erden , ließe der Himmel nicht regnen . 


20 Ohne den Regen gibt es kein Leben auf Erden ; nichts 
vermag der Mensch ohne ihn . 


45 


3 


நீத்தார் பெருமை 


21 


ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழப்பத்து 
வேண்டும் பனுவல் துணிவு . 


22 


துறந்தார் பெருமை துணைக்கூறின் 

துணைக்கூறின் வையத்து 
இறந்தாரை எண்ணிக்கொண் 

எண்ணிக்கொண் டற்று . 


23 


இருமை வகைதெரிந்து ஈண்டுஅறம் பூண்டார் 
பெருமை பிறங்கிற்று உலகு . 


24 


உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் 
வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து . 


25 


ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு ளார்கோமான் 
இந்திரனே சாலுங் கரி . 


26 


செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் 
செயற்கரிய செய்கலா தார் . 


27 


சவைஒளி ஊறுஓசை நாற்றமென்று ஐந்தின் 
வகைதெரிவான் கட்டே உலகு . 


28 


நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து 
மறைமொழி காட்டி விடும் . 


29 


குணமென்னும் குன்றேறி நின் சார் வெகுளி 
கணமேயும் காத்தல் அரிது . 


30 


அந்தணர் என்போர் அறவோர்மற் றெவ்வுயிர்க்கும் 


செந்தணமை பூணடொழுக லான . 


46 


3 Der Asketen wahrhaftige Größe 


21 Die heiligen Schriften verkünden dessen wahrhaftige 
Größe , der allen weltlichen Freuden entsagte und seine 
Sinne beherrscht . 


22 Niemand kann der Asketen wahrhaftige Größe 
ermessen , wie niemand die Toten zu zählen vermag . 


23 Wer alles Leiden und wahre Freuden erkannte , * 
entsagte der Welt ; er machet die Erde erstrahlen in all 
ihrem Glanz . 


24 Er ist die Saat , bereit für die Felder des Himmels , der 
seine fünf Sinne beherrscht , wie auch der Leitstock dem 
Elefanten gebietet . 


25 Indra * , der König der himmlischen Mächte , bezeuget 
selber die Willenskraft derer , die ihre fünf Sinne bezwangen . 


26 Die Starken vollbringen, was unmöglich scheint ; die 
Schwachen vermögen es nicht . 


27 Fünf Sinne sind Schmecken , Sehen , Berühren, Hören 
und Riechen ; wer sie durchschauet , gebietet der Welt . 


28 Der wahrhaft Großen Geheimnis verkünden der Welt 
die heiligen Schriften . 


29 

Niemand kann auch nur kurze Zeit den Zorn der 
Asketen ertragen , die auf dem Gipfel des Bergs der 
Entsagungen stehen. 


30 Asketen sind wahrhaft göttliche Wesen * ; sie haben 
Erbarmen mit allem , was lebt. 


47 


அறன் வலியுறுத்தல் 


* 


31 


சிறப்புஈலும் செல்வமும் ஈனும் அறத்தினூஉங்கு 
ஆக்கம் எவனோ உயிர்க்கு . 


32 


அறத்தினூஉங்கு ஆக்கமும் இல்லை அதனை 
மறத்தலின் ஊங்கில்லை கேடு . 


33 


ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே 
செல்லும்வா யெல்லாஞ் செயல் . 


34 


மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் 
ஆகுல நீர பிற . 


35 


அழக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் 
இழக்கா இயன்றது அறம் . 


36 


அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது 
பொன்றுங்கால் பொன் - ஐத் துணை . 


37 


அறத்தாறு இதுவென வேண்டா 
எடா சிலிகை 
பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை . 


38 


வீழ்நாள் படாஅமை நன் மாற்றன் அஃதொருவன் 
வாழ்நாள் வழியடைக்குங் கல் . 


39 


அறத்தான் வருவதே இன்பம்மற் றெல்லாம் 
புறத்த புகழும் இல . 


40 


செயற்பால தோரும் அறனே ஒருவற்கு 
உயற்பால தோரும் பழி . 


48 


4 Zum Lobe der Tugend 


31 Rechtschaffenheit * schaffet Wohlstand auf Erden , und 
himmlischem Segen bereitet sie Bahn . Ist denn ein größer 
Gewinn den Menschen beschieden als Rechtschaffenheit ? 


32 Rechtschaffenheit ist Höchstes auf Erden ; sie zu 
mißachten ist wahrlich verwerflichste Tat. 


33 Tu immer und überall Gutes in Worten , Werken und 
allen Gedanken und allem , was dir an Kräften und Mitteln 
gegeben . 


34 Jedwede Tugend ist darin geborgen , reinen und gütigen 
Herzens zu sein ; alles andre ist seicht und ein protzig Getös . 


35 

Tugend erlanget , wer Neid , Habgier , Zorn und bittere 
Worte nicht kennt . 


36 Tu Gutes an denen , die deiner bedürfen , doch warte 
nicht. bis das Leben sich neigt ; Tugend selber wird treu dich 
begleiten zur Stunde des Todes und drüber hinaus . 


37 Nimmer sollst fragen , was gute Werke denn nützen ; 
schaue den Mann in der Sänfte und den , der sich müht mit 
der Last * . 


38 Wer Gutes tut an all seinen Tagen , entkommet 
gewißlich dem Kreislauf der Wiedergeburten, vergeudet er 
nicht einen einzigen Tag . 


39 Aus rechtschaffenem Leben kommen wahrhaftige 
Freuden ; alles andre ist nichts und endet in Kummer und 
Leid . 


40 

Nur das ist von Wert , was auf Rechtschaffenheit 
gründet; was der Verderbtheit dich preisgibt , laß sein . 


49 


5 


இல்வாழ்க்கை 


41 


இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் 
நல்லாற்றின் நின்ற துணை . 


42 


துறந்தார்க்கும் துவ்வா தவர்க்கும் இறந்தார்க்கும் 
இல்வாழ்வான் என்பான் துணை . 


43 


தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு 
ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை . 


44 


பழியஞ்சிப் பாத்தூண் உடைத்தாயின் வாழ்க்கை 
வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல் . 


45 


அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை 
பண்பும் பயனும் அது . 


46 


அறத்தாற்றன் இல்வாழ்க்கை யாற்றின் புறத்தாற்றிற் 
போஒய்ப் பெறுவது எவன் . 


இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் 
முயல்வாருள் எல்லாம் தலை . 


48 


ஆற்றின் ஒழுக்கி அறனிழுக்கா இல்வாழ்க்கை 
நோற்பாரின் நோன்மை உடைத்து . 


49 


அறனெனப் பட்டதே இல்வாழ்க்கை அ : தும் 
பிறன்பழிப்பது இல்லாயின் நன்று . 


5o 


வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் 
தெய்வத்துள் வைக்கப் படும் . 


50 


5 Das Leben des Haushalters 


41 Ein guter Haushalter ist dem wahrhaftige Stütze , der 
den drei Weisungen * folgt. 


42 Er ist der Familie wahrhaftig ein Vater , der Heiligen 
beisteht , den Armen hilft und der Toten * gedenkt. 


43 Er ist der Familie wahrhaftig ein Vater , der seine fünf 
Pflichten getreulich erfüllt: Für die Entschlafenen * bringe er 
Opfer, diene den Göttern , gastfreundlich sei er , helfe 
Verwandten und sorge für eigenes Wohl . 


44 Der Same * dessen wird nimmer vergehen , der Unrecht 
vermeidet und seine Pflichten als Gastfreund erfüllt . * 


45 Wohnen Tugend und Liebe im Haus , ist es 
vollkommen , sein Ziel ist erfüllt. 


46 Wer seine Pflichten getreulich erfüllt, hat alles erreicht ; 
nichts mehr im Leben gewinnt er hinzu , zöge er auch ein 
anderes vor . * 


47 Wer Erlösung erstrebt , * ist wahrhaftig groß ; größer ist 
aber , wer rechtschaffen ist und seine Pflichten getreulich 
erfüllt. 


48 Wer seine Pflichten getreulich erfüllt und anderen 
beisteht , Buße zu tun , ist größer als jene * , die Rettung 
suchen im Fasten und Beten . 


49 In Haushalters Leben ist Tugend besonders begründet ; 
doch auch der Wandel in anderem Stande ist gut , ist er ohne 
Tadel . 


50 Wer pflichtbewußt und rechtschaffen ist , wird wahrhaft 
als Gott unter Menschen gepriesen . 


51 


6 


வாழ்க்கைத் 


துணைநலம் 


51 


மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தற் கொண்டான் 
வளத்தக்காள் வாழ்க்கைத் துணை . 


52 


மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை 
எனைமாட்சித் தாயினும் இல் . 


53 


இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ள தென் 
ல்லவள் மாணாக் கடை 


54 


பெண்ணிற் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் 
திண்மையுண் டாகப் பெறின் . 


55 


தெய்வந் தொழாஅள் கொழுநன் தொழுதெழுவாள் 
பெய்யெனப் பெய்யும் மழை . 


56 


தற்காத்துத் தற்கொண்டாற் பேணித் தகைசான்ற 
சொற்காத்துச் சோர்விலாள் பெண் , 


57 


சிறைகாக்குங் காப்பு எவன் செய்யும் மகளிர் 
நிறைகாக்குங் காப்பே தலை . 


58 


பெற்றாற் பெறின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்புப் 
புத்தேளிர் வாழும் உலகு . 


59 


புகழ்புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்முன் 
ஏறுபோல் பீடு நடை . 


60 


மங்கலம் என்ப மனைமாட்சி மற்று அதன் 
நன்கலம் நன்மக்கட் பேறு . 


52 


6 Vom Segen einer guten Ehefrau 


51 Die gute Frau hat alle weibliche Tugend ;* ihres 
Mannes Vermögen vergeudet sie nicht. 


52 Kommet die Frau ihren weiblichen Pflichten nicht 
nach , sind alle anderen Segnungen nichts . 


53 Wo herrschet die Armut, ist die Frau würdig ; wo 
herrschet der Wohlstand , ist sie es nicht ? 


54 Welch größeres Gut ist hienieden beschieden als eine 
Frau , die zugetan ist dem Manne in immerwährender 
Treu ? * 


55 Die Frau , die zuerst ihren Mann und dann die Götter 
verehrt , sobald sie erwacht, kann gar der Regenwolke 
gebieten . 


56 Die Frau ist zu preisen , die ihre Reinheit bewahrt , in 
liebender Sorge dienet dem Mann und beider guten Ruf 
achtet . 


57 Verschlossene Türen * nützen nichts , die Reinheit der 
Frau zu bewahren ; bester Schutz ihrer Tugend ist 
Standhaftigkeit. 


58 Die Frau wird gar von den Göttern verehrt , hat sie 
einem Sohne das Leben geschenkt . * 


59 Achtet die Frau ihrer Reinheit nicht , kann nimmermehr 
aufrechten Hauptes der Mann seinen Freunden begegnen . 


60 Ein tugendhaft Weib ist höchster Segen ; würdige 
Kinder sind seine herrliche Zier . 


53 


? 


மக்கட்பேறு 


61 


பெறுமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த 
மக்கட்பேறு அல்ல பிற . 


62 


எழுபிறப்பும் தீயலை தீண்டா பழிபிறங்காப் 
பண்புடை மக்கட் பெறின் . 


63 


தம்பொருள் என்பதம் மக்கள் அவர்பொருள் 
தம்தம் வினையான் வரும் . 


64 


அமிழ்திலும் ஆற்ற இனிதேதம் மக்கள் 
சிறுகை அளாவிய கூழ் . 


65 


மக்கள்மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் 
சொற்கேட்டல் இன்பம் செலிக்கு . 


66 


குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் 
மழலைச்சொல் கேளா தவர் . 


67 


தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து 
முந்தி யிருப்பச் செயல் . 


68 


தம்மின் தம் மக்கள் அறவுடைமை மாநிலத்து 
மன்னுயிர்க் கெல்லாம் இனிது . 


69 


என்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன்மகனைச் 
சான்றோன் எனக்கேட்ட தாய் , 


70 


மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை 
என்னோற்றான் கொல்எனுஞ் சொல் . 


54 


7 Kinder 


61 Es gibt keinen größeren Segen als Kinder, die 
ausgestattet sind mit Verstand . 


62 Kein Unheil kann dem bis zur siebenten Wiedergeburt * 
widerfahren, des Kinder mit reinem Wesen gesegnet . 


63 Kinder sind wahrlich ein kostbares Gut ; den Eltern 
geben sie alles weiter , was sie erwarben . * 


64 Berühren Kinderhände das Essen , ist köstlicher es als 
ein göttliches Mahl . * 


65 Dem Leib ist es höchstes Entzücken, berühren ihn 
Kinder; dem Ohr ist Entzücken das kindliche Wort . 


66 Flötenklang und der Laute Ton sind lieblich für sie , 
die nie der kindlichen Rede gelauscht . 


67 Der Vater mache den Sohn würdig, Erster zu sein 
unter Weisen . 


68 Den Eltern ist es ein Segen , und mehr noch der Welt , 
im Schatten der Klugheit der Kinder zu weilen . 


69 Die Freude der Mutter ist groß , hat sie einem Sohne 
das Leben geschenkt ; größer ist ihre Freude zu hören , 
rechtschaffen sei er und klug . 


70 Der Sohn mache alle Welt fragen , welcher Verdienste 
aus Buße wegen der Vater gesegnet wurde mit solch einem 
würdigen Sohn . 


55 


அன் 


ன்புடைமை 


71 


அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாழ் ஆர்வலர் 
புன்கண்நீர் பூசல் தரும் . 


72 


அன்பிலார் எல்லாந் தமக்குரியர் அன்புடையார் 
என்பும் உரியர் பிறர்க்கு . 


73 


அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு 
என் போடு இயைந்த தொடர்பு. 


74 


அன்புஈனும் ஆர்வம் உடைமை அதுஈனும் 
நண்பென்னும் நாடாச் சிறப்பு . 


75 


அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து 
இன்புற்றார் எய்துஞ் சிறப்பு . 


76 


அறத்திற்கே அன்புசார் பென்ப அறியார் 
மறத்திற்கும் அஃதே துணை . 


77 


என்பி லதனை வெயில்போலக் காயுமே 
அன்பி லதனை அறம் . 


78 


அன்பகத் தில்லா உயிர்வாழ்க்கை வன்பாற்கண் 
வற்றல் மரந்தளிர்த் தற்று . 


79 


புறத்துறுப் பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை 
அகத்துறுப்பு அன்பி லவர்க்கு . 


80 


அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு 
என்புதோல் போர்த்த உடம்பு . 


56 


8 Liebe 


71 Welch Riegel vermag der Liebe die Pforten zu 
schließen ? In Liebender Tränen wird Lieb offenbar. 


72 Wer nicht liebt , lebt nur für sich selbst ; wer aber liebt , 
gibt auch sein Leben für andere hin . 


73 Sind eins geworden Seele und Leib , wird Liebe 
geboren ; so sprechen die Weisen . 


74 Liebe zeugt zuneigend Wesen ; aus zuneigend Wesen 
kommet der Freundschaft kostbares Gut . 


75 Dem werden himmlische Wonnen zuteil, der in seinem 
Leben auf Erden voll liebender Zuneigung war ; so sprechen 
die Weisen . 


76 Nur Rechtschaffene kennten die Liebe , sagen die 
Toren ; doch auch den Bösegesinnten ist Liebe die treueste 
Gefährtin . 


77 Die Sonne verbrennt den knochenlosen Wurm ; 
gleichsam versenget der Gott aller Tugend * den , der nicht 
liebt . 


78 Eher treibt Blätter ein dürrer Baum auf steinigem 
Grund , als daß eines Lieblosen Leben * gedeiht . 


79 Was hülfe alles äußere Gut * , regierte nicht Liebe die 
Herzen ? 


80 Liebe ist der Quell allen Lebens; des Lieblosen Leib 
ist nur ein von Haut umhülltes Knochengerüst. 


57 


9 


விருந்தோம்பல் 


81 


இருந்தோம்பி இல்வாழ்வ தெல்லாம் விருந்தோம்பி 
வேளாண்மை செய்தற் பொருட்டு . 


82 


லிருந்து புறத்ததாத் தாலுண்டல் சாவா 
மருந்தெனினும் வேண்டற்பாற் றன்று . 


83 


வருலிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை 
பருவந்து பாழ்படுதல் இன்று . 


84 


அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து 
நல்விருந்து ஓம்புவான் இல் . 


85 


வித்தும் இடல்வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி 
மிச்சில் மிசைவான் புலம் . 


86 


செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் 
நல்விருந்து வானத் தவர்க்கு . 


87 


இனைத்துணைத் தென்பதொன் றில்லை விருந்தின் 
துணைத்துணை வேள்விப் பயன் . 


88 


பரிந்தோம்பிப் பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி 
வேள்வி தலைப்படா தார் . 


89 


உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா 

மடவார்கண் உண்டு . 


மடமை 


90 


மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து 
நோக்கக் குழையும் விருந்து . 


58 


9 Gastfreundschaft 


81 Der einzige Sinn im Streben nach häuslichem Glück 
liegt darin verborgen , gastfreundlich zu sein . 


82 Ale wer gar von der Speise der Götter * , welche 
Unsterblichkeit schenkt, so teile er sie mit dem Gast . 


niemals 


den überkommen , 


der 


83 Armut wird 
gastfreundlich ist . 


84 Lakshmi* selber weilt gerne bei ihm , der seinen Gast 
mit freundlichem Lächeln umsorgt . 


85 Wer zuerst seinem Gast gibt und dann iſt von dem , 
was übriggelassen , des Land wird tragen reiche Frucht auch 
ohne die Saat . 


86 Die Götter heißen ihn herzlich willkommen , der seinen 
Gast getreulich umsorgt und wartet auf den , der noch 
kommt . 


87 Wahre Gastfreundschaft ist nicht zu ermessen ; allein , 
einen Gast im Hause zu haben bestimmt ihren Wert . 


88 Wer Opfer der Gastlichkeit nicht erbracht , wird bitter 
bereuen , daß er sich Schätze erwarb ; sein Mühen danach war 
vergeblich gewesen , und niemand wird sein , ihn zu trösten . 


89 Wer trotz seines Wohlstands den Gast nicht umsorgt, 
ist wahrhaftig arm ; den Gast nicht zu ehren vollbringen nur 
Toren . 


90 Riechst du den Duft der Anichamblume, welket 
sogleich sie dahin ; gleichsam genügt ein zögernder Blick , 
den Gast zu verletzen . 


59 


10 


இனியலை 


கூறல் 


91 


இன்சொலால் ஈரம் அளை இப் படிறு இலலாஞ் 
செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல் . 


92 


அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து 
இன்சொல னாகப் பெறின் . 


93 


முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் 
இன்சொ லினதே அறம் . 


94 


துன்புறூஉந் துல்லாமை இல்லாகும் யார்மாட்டும் 
இன்புறூஉம் இன்சொ லவர்க்கு ,. 


95 


பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவற்கு 
அணியல்ல மற்றுப் பிற . 


96 


அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை 
நாடி இனிய சொலின் . 


97 


நயன்ஈன்று நன்றி பயக்கும் பயன்என்று 
பண்பின் தலைப்பிரியாச் சொல் 


98 


சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் 
இம்மையும் இன்பந் தரும் . 


99 


இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ 
வன்சொல் வழங்கு வது . 


100 


இனிய உளவாக இன்னாத கூறல் 
கனியிருப்பக் காய்கவர்ந் தற்று . 


60 


10 Freundliche Rede 


91 Der Rechtschaffenen Mund spricht nur freundliche 
Worte , die voller Güte und ohne Falsch . 


92 Mehr noch als große Geschenke * sind freundliche 
Worte und sanfter, liebreicher Blick . 


93 Im freundlichen Blick und gütigen Worten ist Tugend 
geborgen . 


94 Wer freundliche Worte verschenkt, fällt nicht der die 
Sorgen vermehrenden Armut anheim . 


95 Bescheidenheit und freundliche Rede zieren den 
Menschen , doch nicht ein anderer Schmuck . 


96 Es weichet , was nicht zur Tugend gehört , und zunimmt 
die Rechtschaffenheit, redet gar freundlich der Mensch und 
heget nur gute Gedanken . 


97 Freundliches Wort bringt Gutes hervor; Tugend * 
verleiht es und Segen . 


98 Freundliches Wort , das niemanden kränkt , bringt Gutes 
in dieser und anderer Welt . 


99 Wer einmal die Freude verspüret , die freundliche 
Worte bereiten , wie wird er fürderhin sagen , was tief im 
Herzen verletzt ? 


100 Wer Worte spricht, die tief im Herzen verletzen , wenn 
freundliches Wort doch genügt, wählt statt der reifen die 
unreife Frucht . 


61 


11 


செய்ந்நன்றி 

அறி தல் 


101 


செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் 
வானகமும் ஆற்ற லரிது . 


102 


காலத்தி னாற்செய்த நன்றி சிறதெனினும் 
காலத்தின் மாணப் பெரிது . 


103 


பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் 

கடலிற் பெரிது . 


நனமை 


104 


தினைத்துணை நன்றி செயினும் பனைத்துணையாக் 
கொள்வர் பயன்தெரி வார் . 


105 


உதவி வரைத்தன்று உதவி உதவி 
செயப்பட்டார் சால்பின் வரைத்து , 


106 


மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க 
துன்பத்துள் துப்பாயார் நட்பு . 


107 


எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தங்கண் 
விழுமந் துடைத்தவர் நட்பு . 


108 


நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது 
அன்றே மறப்பது நன்று . 


109 


கொன்றன்ன இன்னா செயினும் அவர் செய்த 
ஒன்றுநன்று உள்ளக் கெடும் . 


110 


எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை 
செய்ந்நன்றி கொன்ற மகற்கு . 


62 


11 Dankbarkeit 


101 Sehet die Hilfe, ohne Verpflichtung erwiesen : Himmel 
und Erde sind wahrlich zu arm , sie zu vergelten . 


102 Hilfe in höchster Not mag gering scheinen , sie wieget 
doch schwerer als alle Welt . 


103 Sehet die Hilfe , erwiesen ohne Gedanken an Lohn : 
Verglichen mit ihr , scheint das Weltenmeer klein . 


104 Wie ein Hirsekorn klein mag die Hilfe auch sein ; 
dem Würdigen ist sie so groß wie ein Baum * 


105 Nicht der Umfang bestimmt den Wert der 
barmherzigen Tat; des edle Gesinnung , der sie erfährt, ist ihr 
Maß . 


106 Vergiß nicht die Freundschaft derer mit lauteren 
Herzen ; verlasse sie nicht , die treu zur Seite dir standen in 
Stunden der Not . 


107 In Dankbarkeit werden die Würdigen derer gedenken 
bis in die siebente Wiedergeburt * , die ihnen getreulich zur 
Seite standen in Stunden der Not . 


108 Erinn’re dich ständig daran , was man dir Gutes getan ; 
erlittenes Unrecht aber vergiß . 


109 Gar tödliches Unrecht wird dem nicht vergolten , der 
sich einer einzigen Wohltat dessen erinnert , der sie erwies. 


110 Von allem Bösen , das jemals begangen , gibt es 
Erlösung ; dem Undankbaren aber ist sie verwehrt. 


63 


12 


நடுவுநிலைமை 


111 


தகுதி எனவொன்று நன்றே பகுதியால் 
பாற்பட்டு ஒழுகப் பெறின் . 


112 


செப்பம் உடையவன் ஆக்கஞ் சிதைவின்ற 
எச்சத்திற் கேமாப்பு உடைத்து . 


113 


நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை 
அன்றே ஒழிய விடல் , 

. 


114 


தக்கார் தகவிலர் என்பது அவரவர் 
எச்சத்தாற் காணப் படும் . 


115 


கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் 
கோடாமை சான்றோர்க் கணி . 


116 


கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் 
நடு ஒரீஇ அல்ல செயின் . 


117 


கெடுவாக லையாது உலகம் நடுவாக 
நன்றிக்கண் தங்கியான தாழவு . 


118 


சமன் செய்து சீர்தூக்குங் கோல்போல் அமைந்தொருபால் 
கோடாமை சான்றோர்க் கணி . 


119 


சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா 
உட்கோட்டம் இன்மை பெறின் . 


120 


வாணிகஞ் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் 
பிறவும் தமபோற் செயின் . 


64 


12 Gerechtigkeit 


111 Gerechtes Maß zu halten ist wichtigster Weg für ein 
rechtschaffen Leben , das jedem das gibt , was ihm gebührt, 
ob Fremder , Freund oder Feind . 


112 Der Wohlstand eines Gerechten kann nimmer 
vergehen ; er mehret sich selbst der entferntesten 
Nachkommenschaft. 


113 Rühre nicht an den Wohlstand , erworben auf 
unredliche Art, bringt er auch großen Gewinn . 


114 Die Würdigen werden an ihren Nachkommen erkannt ; 
ebenso weiß man , wer unwürdig ist . 


115 Gutes und Schlechtes kommt über jeden ; * es lässet 
der Weise von der Gerechtigkeit nicht . 


116 Der Untergang des , der ungerecht ist und Partei 
ergreift für diesen und jenen , nahet behend . 


117 Die Welt schaut nicht verächtlich herab auf die Armut 
eines Gerechten . 


118 Der Waagebalken zeiget Gerechtigkeit an ; er gleichet 
dem Weisen , der sich nicht neigt nach der einen und 
anderen Seite . 


119 Der Spruch des Gerechten wird nicht in Zweifel 
gezogen , ist aufrecht sein Wort und tönt nicht nur so . 


120 Sehet den Kaufmann , der zum Wohle anderer 
handelt , als ob es sein eigenes wär : Gedeihen wird alles , 
was er beginnt . 


65 


13 


அட 


படக்கமுடைமை 


121 


அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை 
ஆரிருள் உய்த்து விடும் . 


122 


காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் 
அதனினூஉங் கில்லை உயிர்க்கு . 


123 


செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து 
ஆற்றின் அடங்கப் பெறின் 


124 


நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் 
மலையினும் மாணப் பெரிது . 


125 


எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் 
செல்லர்க்கே செல்வந் தகைத்து . 


126 


ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின் 
எழுமையும் ஏமாப் புடைத்து . 


127 


யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் 
சோகாப்பர் சொல்லிழுக்குப் பட்டு . 


128 


ஒன்னா லும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் 
நன்கா தாகி விடும் . 


129 


தீயினாற் சுட்டபுண் உள்ளாறும் ஆருதே 
நாலினாற் சுட்ட வடு . 


130 


கதங்காத்துக் கற்றடங்கல் ஆற்றுவான் செல்லி 
அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து , 


66 


13 Selbstbeherrschung 


121 Selbstbeherrschung führt zu der Unsterblichen Ort; 
Unbeherrschtheit ist Weg in endlose Nacht * . 


122 Hüte die Selbstbeherrschung wie kostbaren Schatz ; es 
ist dem Menschen auf Erden kein höheres Gut . 


123 Wer mit der Weisheit der Weisen die Welt hat 
durchschaut und selbstbeherrscht ist , dem werden Weisheit 
und anderer Segen zuteil . 


124 Wer seine Leidenschaften bezwungen und 
nimmermehr weichet vom Pfade der Pflicht, ist größer gar 
als ein Berg . 


125 Demut gereicht allen Menschen zum Segen ; dem 
Reichen stehet sie gut als besondere Zier . 


* 


126 Wer wie die Schildkröte seine fünf Sinne beherrscht , 
hob einen Schatz, der bis in die siebente Wiedergeburt* 
nicht vergeht . 


127 Was immer du nicht im Zaume hältst , beherrsche 
doch deinen Mund ; die zügellose Zunge stürzt dich in elende 
Not . 


128 Fügt auch nur eins deiner Worte anderen Leid zu , 
war all dein Mühen nach Tugend vergebliches Tun . 


129 Die Brandwunde heilt mit der Zeit ; die Wunde , durch 
Worte geschlagen , wird nimmer vernarben . 


130 Rechtschaffenheit selber sucht den zu sehen , der 
Weisheit und Selbstbeherrschung erwarb und elenden Zorn 
aus seinem Herzen verbannt . 


67 


14 


ஒழுக்கமுடைமை 


131 


ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் 
உயிரினும் ஓம்பப் படும் . 


132 


பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் 
தேரினும் அஃதே துணை . 


. 


133 


ஒழுக்கம் உடைமை 

குடிமை இழுக்கம் 
இழிந்த பிறப்பாய் விடும் . 


134 


மறப்பினும் ஓத்துக் கொளலாகும் பார்ப்பான் 
பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும் . 


135 


அழுக்கா றுடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை 
ஒழுக்க மிலான் கண் உயர்வு . 


136 


ஒழுக்கத்தின் ஒல்கார் உரவோர் இழுக்கத்தின் 
ஏதம் படுபாக் கறிந்து . 


137 


ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் 
எய்துவர் எய்தாப் பழி . 


138 


நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் 
என்றும் இடும்பை தரும் . 


139 


ஒழக்க முடையவர்க்கு ஒல்லாவே தீய 
வழுக்கியும் வாயாற் சொலல் . 


140 


உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் 
கல்லார் அறிவிலா தார் . 


68 


14 Sittliches Verhalten 


131 Wer sittlich Verhalten nicht läßt, wird von allen 
geehrt ; kostbarer gar als das Leben ist es . 


132 Wache voll Eifer über dein sittlich Verhalten ; es ist 
kein größerer Beistand gegeben , was immer an Tugend du 
suchst . 


133 Ein sittlich Verhalten bezeugt edle Herkunft, 
niedriges aber gesellt dich zu den Gemeinen * . 


134 Wer auch vergessen , was je er gelernt , mag Wissen 
wiedererlangen ; abgefallen vom rechtschaffenen Weg , bleibt 
er erniedrigt im Stand der Gemeinen . * 


135 Wohlstand ist nicht für die Neider ; Würde ist nicht für 
Menschen mit niederem Sinn . 


136 Die Aufrechten lassen nicht von der Tugend ; sie 
kennen das Unheil , das sie sonst befällt . * 


137 Wer recht sich verhält, wird von allen geehrt ; der 
anderen Schicksal ist elende Schmach . 


138 Ein sittlich Verhalten ist Saat für das Glück * ; 
schlechtes Verhalten ist Mutter endlosen Leids. 


139 Den Lippen des Reinen entweichet selbst unbedacht 
nicht schändliches Wort . 


140 Toren sind , die nicht lernten , sich recht zu verhalten , 
und seien sie noch so gelehrt . 


69 


15 


பிறனில் 

லிழையாமை 


141 


பிறன்பொருளாள் பெட்டொழுகும் பேதைமை ஞாலத்து 
அறம்பொருள் கண்டார்கண் இல் .. 


142 


அறன்கடை நின்பருள் எல்லாம் பிறன் கடை 
நின்றாரின் பேதையார் இல . 


143 


விளிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் 
தீமை புரிந்து ஒழுகு வார் .. 


144 


எனைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் 
தேரான் பிறனில் புகல் . 


145 


எளிதென இல்லிறப்பான் எய்துமெஞ் ஞான்றும் 
விளியாது நிற்கும் பழி 


146 


பகைபாவம் அச்சம் பழியென நான்கும் 
இகவாவாம் இல்லிறப்பான் கண் . 


147 


அறனியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலான் 
பெண்மை நயவா தவன் .. 


148 


பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு 
அறனொன்றே ஆன்ற ஒழுக்கு , 


149 


நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் 
பிறற்குரியாள் தோள் தோயா தார் . 


150 


அறன் வரையான் அல்ல செயினும் பிறன் வரையாள் 
பெண்மை நயவாமை நன்று . 


70 


15 Ehebruch 


141 Die Torheit , eines anderen Frau zu begehren , begehet 
er nicht, der Tugend und Wohlstand erstrebt. 


142 Unter den Männern , die Tugend verletzen, gibt s 
keinen größeren Toren als den , der die Schwelle des anderen 
heimsucht , die Ehe zu brechen . 


143 Wahrlich , im Rachen des Todes ist er gefangen, der 
das Haus des Mannes, der ihm vertraut , gar heimsucht, die 
Ehe zu brechen . 


144 Was nützet es dem bedeutenden Manne , bricht er 
die Ehe und denkt nicht daran , daß daraus nur Schande * 
entsteht ! 


145 Wer die Frau eines anderen Mannes verführt, und 
hat er auch dabei leichtes Spiel , des Name ist für alle Zeiten 
beschmutzt . * 


146 Der Ehebrecher entkommt nicht den Vieren : dem 
Haß , der Sünde , der Furcht und der Schmach . 


147 Er ist ein wahrer Vater seiner Familie , der nicht dem 
Liebreiz der Frau eines anderen Mannes verfällt. 


148 Mehr noch als rechtschaffen, heilig ist , wer standhaft 
der Gier widersteht nach der Frau eines anderen Mannes . 


149 Wer niemals die Frau eines anderen Mannes verführt, 
verdienet gewiß , was diese vom Meere umgebenen Welt an 
Segen verströmt . 


150 Wer sich auch allen schändlichen Lastern ergibt , der 
handelt doch recht , wenn er die Ehe nicht bricht . 


71 


16 


பொறையுடைமை 


151 


அகழ்வாரைத் தாங்கும் நிலம்போலத் தம்மை 
இகழ்வார்ப் பொறுத்தல் தலை .. 


152 


பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை 
மறத்தல் அதனிலும் நன்று . 


153 


இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் 
வன்மை மடவார்ப் பொறை , 


154 


நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை 
போற்றி ஒழகப் படும் . 


155 


ஒறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் 
பொறுத்தாரைப் பொன் போற் பொதிந்து . 


156 


ஒறுத்தார்க்கு ஒருநாளை இன்பம் பொறுத்தார்க்குப் 
பொன்றுந் துணையும் புகழ் 


. 


157 


திறனல்ல தற்பிறர் செய்யிலும் நோநொந்து 
அறனல்ல செய்யாமை நன்று . 


158 


மிகுதியான் மிக்கவை செய்தாரைத் தாந்தம் 
தகுதியான் வென்று விடல் . 


159 


துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் 
இனனாச்சொல் நோற்கிற் பலர் . 


160 


உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர்சொல்லும் 
இனனாச்சொல் நோற்பாரின் பின் . 


72 


16 Geduld * 


151 Die Erde erduldet , die tief in ihr graben * ; erdulde 
ebenso jene , die dich verachten und schmähen . Das ist 
höchste Tugend fürwahr. 


152 Ertrage geduldig das Unrecht , das dir widerfahren ; 
besser ist s aber, daß du es vergißt . 


153 Den Gast nicht zu ehren ist schändlichste Armut; 
geduldig die Dummheit der Toren zu tragen ist mächtigste 
Kraft. 


154 Willst du deine Würde bewahren , ertrage geduldig , 
wenn Widersacher dich schmähen . 


155 Die Weisen mögen nichts wissen von denen , die 
Rache üben für erlittene Schmach ; wer Unrecht geduldig 
erträgt , den achten sie hoch wie das Gold , 


156 Die Freude an Rache währet nicht lang ; wer Unrecht 
geduldig erträgt , wird bis zum Ende der Tage gerühmt. 


157 Hast du auch großes Unrecht erlitten , wolle nicht 
Gleiches mit Gleichem vergelten und nicht über Rache 
nachsinnen . 


158 Besiege sie alle durch Großmütigkeit , die dich in 
stolzem Dünkel gekränkt. 


159 Wer der Welt entsagte , ist heilig ; heiliger ist , wer das 
verletzende Wort des Verleumders geduldig erträgt . 


160 Wer Buße tut und fastet, ist groß ; geringer ist er als 
sie , die kränkendes Wort des Verleumders geduldig ertragen . 


73 


17 


அழுக்காமை 


161 


ஒழுக்காறாக் கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து 
அழுக்காறு இலாத இயல்பு . 


162 


விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லையார் மாட்டும் 
அழுக்காற்றின் அன்மை பெறின் . 


163 


அறன் ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் 
பேணாது அழக்கறுப் பான் . 


164 


அழக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் 
ஏதம் படுபாக்கு அறிந்து . 


165 


அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் 
வழுக்கியும் கேடீன் பது , 


166 


கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதூஉம் 
உண்பதூஉம் இன்றிக் கெடும் . 


167 


அவ்வித்து அழுக்காறு உடையானைச் செய்யவள் 
தல்லையைக் காட்டி விடும் . 


168 


அழுக்காறு என ஒரு பாலி திருச்செற்றுத் 
தீயுழி உய்த்து விடும் . 


169 


அவ்லிய நெஞ்சத்தான் ஆக்கஞ் செவ்வியான் 
கேடும் நினைக்கப் படும் . 


170 


அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் 
பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் . 


74 


17 Neidlosigkeit 


161 
Neid . 


Tugend erlanget , in dessen Herzen nicht zehret der 


162 Es ist kein größerer Segen beschieden , als wenn im 
Herzen nicht zehret der Neid . 


163 Er sorget sich nicht um Tugend und Wohlstand , der 
neidisch fremdes Vermögen begehrt. 


164 Die Weisen begehen nichts Böses aus Neid ; sie 
kennen das Unheil , das daraus entsteht . 


165 Es bedarf keines Feindes , den zu vernichten , der 
neidet ; Neid vermag es allein , ihn zugrundezurichten. 


166 Wer nicht erträgt, wenn andere freigiebig sind , dessen 
Familie wird betteln um Nahrung und Kleidung und wird für 
immer vergehen . 


167 Lakshmi* meidet die Neider und stellt sie der Obhut 
der älteren Schwester * anheim . 


168 Dem Neid folget Armut behend ; Neid verleitet zu 
schändlichem Tun, von dessen höllischer Frucht es Erlösung 
nicht gibt . 


169 Darob ist ernsthaft zu sinnen , ob es den Reichtum 
der Neider und ob es der Rechtschaffenen Armut überhaupt 
gibt . 


170 Neid hat noch niemals Vermögen geschaffen und 
niemals des Neidlosen Wohlstand geraubt . 


75 


18 


வெ ... காமை 


171 


நடுவின்ற நன்பொருள் வெஃகின் குடி பொன்றிக் 
குற்றம் ஆங்கே தரும் . 


172 


படுபயன் வெஃகிப் பழிப்படுவ செய்யார் 
நடுவன்மை நாணு பவர் . 


173 


சிற்றின்பம் வெஃகி அறனல்ல செய்யாரே 
மற்றின்பம் வேண்டு பலர் . 


174 


இலமென்று வெஃகுதல் செய்யார் புலம்வென்ற 
புன்மையில் காட்சி யவர் . 


176 


அருள்வெஃகி ஆற்றின் கண் நின்றான் பொருள்வெஃகிப் 
பொல்லாத கழக்கெடும் . 


177 


வேண்டற்க வெஃகியாம் ஆக்கம் விளைவயின் 
மாண்டற் கரிதாம் பயன் . 


178 


அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஃகாமை 
வேண்டும் பிறன்கைப் பொருள் . 


179 


அறனறிந்து வெஃகா அறிவுடையார்ச் சேரும் 
திறன் அறிந் தாங்கே திரு . 


180 


இறல் எனும் எண்ணாது லெஃகின் விறல் எனும் 
வேண்டாமை என்னுஞ் செருக்கு . 


76 


18 Habgier 


171 Wen es nach anderer Wohlstand gelüstet , den werden 
viele Übel befallen , und seine Familie muß elend vergehen . 


172 Es gelüstet sie nicht nach anderer Gut , und sie 
begehen nicht schändliches Werk , die sich vom Bösen 
abwenden . 


173 Wer wahre , beständige Freuden erstrebt, begehet 
nicht Unrecht und lässet geringer Freuden falschen Gewinn . 


174 Die Weisen , die ihre fünf Sinne bezwangen , lechzen 
nicht nach anderer Wohlstand , und wären sie selber in Not . 


175 Was nützt alles Wissen , so tief es auch sei , geleiten 
dich Habgier und schändliches Tun ! 


176 Wer himmlischen Segen erfleht, geht elend zugrund , 
begehrt er unredlich fremden Besitz . 


177 Begehre nicht Wohlstand , aus Habgier erwachsen ; 
die Frucht ist bitter , die Freude ist kurz . 


178 Soll Wohlstand sich mehren , begehre nicht fremden 
Besitz . 


179 Der Weise weiß , was gut und gerecht und trachtet 
nicht nach fremden Besitz ; Lakshmi* selber weilet bei ihm . 


180 Wen es gelüstet nach fremden Besitz , muß elend 
verderben ; wer standhaft der Gier widersteht , wird strahlend 
frohlocken . 


77 


19 


புறங்கூ எமை 


ஒருவன் 


181 


அறங்கூறான் அல்ல செயினும் 
புறங்கூறான் என்றல் இனிது . 


182 


அறனழீ இ அல்லவை செய்தலின் தீதே 
புறனழீஇப் பொய்த்து நகை . 


183 


புறங்கூறிப் பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் 
அறங்கூறும் ஆக்கம் தரும் . 


184 


கண் நின்று கண்ணறச் சொல்லிலும் சொல்லறக் 
முன் இன்று பின் நோக்காச் சொல் 


185 


அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்மை புறஞ்சொல்லும் 
புன்மையாற் காணப் படும் . 


186 


பிறன்பழி கூறுவான் தன்பழி யுள்ளும் 
திறன் தெரிந்து கூறப் படும் . 


187 


பகச்சொல்லிக் கேளிர்ப் பிரிப்பர் நகச்சொல்லி 
நட்பாடல் தேற்றா தவர் . 


188 


துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் 
என்னை கொல் ஏதிலார் மாட்டு . 


189 


அறன் நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறன் நோக்கிப் 
புன் சொல் உரைப்பான் பொறை 


190 


ஏதிலார் குற்றம்போல் தங்குற்றங் காண்கிற்பின் 
தி துண்டோ மன்னும் உயிர்க்கு . 


78 


19 Verleumdung 


181 Wer Tugend verachtet und schändlichen Frevel 
begeht , tuet doch gut, wenn er nicht heimlich verleumdet . 


182 Schändlich ist es , vom Guten zu lassen und Böses zu 
tun ; ein falsches Lächeln aufzusetzen , doch hinterrücks zu 
verleumden , fordert weit größ re Verachtung . 


183 Besser ist s , auf der Stelle zu sterben , als von 
Verleumdung und Lüge zu leben ; solch Tod bringt mit sich 
die Früchte der Rechtschaffenheit. 


184 Hinterrücks zu verleumden , laß sein , erlittest du 
gleichwohl offene Schmach . 


185 Plappert der Mund von Rechtschaffenheit, verrät 
doch die Zung , die verleumdet , niedriges Wesen . 


186 Wer hinterrücks verleumdet , dessen verwerflichste 
Frevel kommen ans Licht . 


187 Mit Abscheu wenden die Lieben sich ab vom 
Verleumder ; angewidert wenden selbst gute Freunde sich 
fort. 


188 Wer Frevel und Laster der Freunde verkündet , wie 
wird er mit Fehlern der Gegner umgehen ? 


189 Glaubet die Erde wahrhaftig, sie müsse das Joch des 
Verleumders geduldig ertragen , der hinterrücks üble 
Nachrede treibt ? 


190 Kann denn noch irgendein Unheil dem widerfahren , 
der Fehler der anderen sieht , als wären es seine ? 


79 


20 


பயனில சொல்லாமை 


191 


பல்லார் முனியப் பயனில சொல்லுவான் 
எல்லாரும் எள்ளப் படும் . 


192 


பயனில பல்லார்முன் சொல்லல் நயனில 
நட்டார்கண் செய்தலின் தீது . 


193 


நயனிலன் என்பது சொல்லும் பயனில 
பாரித் துரைக்கும் உரை . 


194 


நயன் சாரா நன்மையின் நீக்கும் பயன் சாராப் 
பண்பில்சொல் பல்லா ரகத்து . 


195 


சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில 
நீர்மை யுடையார் சொலின் . 


196 


பயனில் சொல் பாராட்டு வானை மகன எனல 
மக்கட் பதடி யெனல் . 


197 


நயனில சொல்லினுஞ் சொல்லுக சான்றோர் 
பயனில சொல்லாமை நன்று . 


198 


அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் 
பெரும்பயன் இல்லாத சொல் . 


199 


பொருள் தீர்ந்த பொச்சாந்துஞ் சொல்லார் மருள் தீர்ந்த 
மாசறு காட்சி யவர் . 


. 


200 


சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க 
சொல்லிற் பயனிலாச் சொல் . 


80 


20 Eitles Geschwätz 


191 Wer seine Zuhörer ärgert durch eitles Geschwätz, 
wird von allen verachtet . 


192 Leeres Geschwätz ist schlimmer, als Freunden Böses 
zu tun . 


193 Wer hohle Worte daherschwätzt , der zeigt aller Welt , 
daß er keine Würde besitzt . * 


194 Wer hohle Worte daherschwätzt, gibt auf, was Gutes 
ist ihm . 


195 Die Würdigen verlören Ansehen und Ruf, gäben sie 
seichter Worte sich hin . 


196 Wer sich in leerem Geschwätz ergeht, verdient nicht 
den Namen als Mensch ; eher ist er unter Menschen die 
Spreu . 


197 Mögen die Weisen auch sagen , was andern mißfällt, 
sie geben nicht von sich seichtes Geschwätz . 


198 Die Weisen trachten , das Dunkel zu lichten ; sie 
sprechen kein Wort ohne tieferen Sinn . 


199 Wer wahrhaftig sieht , spricht selbst aus Versehen 
kein unnützes Wort . 


200 Sprichst du , sag Worte , die s wert sind , doch niemals 
ein unnützes Wort . 


81 


21 


தீவினையச்சம் 


201 


தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் 
தீவினை என்னுஞ் செருக்கு . 


202 


தீயவை தீய பயத்தலால் தீயலை 
தீயினும் அஞ்சப் படும் . 


203 


அறிவினுள் எல்லாந் தலையென்ப தீய 
செறுவார்க்கும் செய்யா விடல் . 


204 


மறந்தும் பிறன்கேடு கழற்க கழின் 
அறஞ் கழும் சூழ்ந்தவன் கேடு . 


205 


இலன் என்று தீயவை செய்யற்க செய்யின் 
இலனாகும் மற்றும் பெயர்த்து , 


206 


தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்ப்பால 
தன்னை அடல்வேண்டா தான் . 


207 


எனைப்பகை யுற் சாரும் உய்வர் லினைப்பகை 
லியாது பின் சென்று அடும் . 


208 


தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை 
வீயாது அடி உறைந் தற்று . 


209 


தன்னைத்தான் காதல னாயின் எனைத்தொன்றும் 
துன்னற்க தீலினைப் பால் . 


210 


அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடித் 
தீவினை செய்யான் எனின் . 


82 


21 Die Furcht, Böses zu tun * 


201 Wer einmal Böses getan , wird s auch fortan nicht 
lassen ; die Guten aber fürchten , Böses zu tun . 


202 Die Frucht verwerflicher Taten ist , wiederum Böses 
zu tun ; fürchte es mehr als das Feuer . * 


203 Selbst einem Feinde vergelte nicht Böses mit Bösem ; 
nie wurde uns höhere Weisheit gesagt . 


204 Wolle auch nicht unbedacht den Untergang eines 
andern ; zugrunde muß gehen , wer Böses ersinnt. 


205 Wolle auch nicht der Armut entgehen durch 
schändliches Tun ; in tieferes Elend wirst du versinken . 
206 

Wer begehrt , daß ihn kein Übel befalle , tue auch 
seinem Nächsten kein Leid . 


207 Es gibt immer Wege , dem Feind zu entkommen ; doch 
niemand entgehet vernichtender Strafe für schändliches Tun . 


208 Wie dein Schatten nicht weichet von dir auf all deinen 
Wegen , folgt dem die Vernichtung , der Böses begeht . 


209 Wer Wohlergehen für sich begehret , sinne nicht, 
Böses zu tun , was Böses es immer auch sei . 


210 Das Unheil flieht den , der nimmermehr weichet vom 
Pfade der Rechtschaffenheit und nicht tut dem andern ein 
einziges Leid . 


83 


22 


ஒப்புரவறிதல் 


211 


கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட்டு 
என்ஆற்றுங் கொல்லோ உலகு . 


212 


தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு 
வேளாண்மை செய்தற் பொருட்டு .. 


213 


புத்தே ளுலகத்தும் எண்டும் பெறலரிதே 
ஒப்புரவின் நல்ல பிற , 


214 


ஒத்த தறிவான் உயிர்வாழ்வான் மற்றையான் 
செத்தாருள் வைக்கப் படும் . 


215 


ஊருணி நீர்நிறைந் தற்றே உலகலாம் 
பேரறி வாளன் திரு . 


216 


பயன்மரம் உள்ளூர்ப் பழுத்தற்றால் செல்லம் 
நயனுடை யான் கண் படின் . 


217 


மருந்தாகித் தப்பா மரத்தற்றால் செல்வம் 
பெருந்தகை யான் கண் படின் . 


218 


இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் 
கடனறி காட்சி யவர் . 


219 


நயனுடையான் நல்கூர்ந்தா னாதல் செயும்நீர 
செய்யாது அமைகலா 

மைகலா வாறு . 


220 


ஒப்புரவி னால்வரும் கேடெனின் அஃதொருவன் 
லிற்றுக்கோள் தக்க துடைத்து . 


84 


22 Wohltätigkeit * 


211 Wie kann die Welt der Wolke jemals den Regen 
vergelten ? So wollen sie keinen Dank , die freigiebig sind . 


212 Alles Vermögen der Würdigen , durch ihrer Hände 
Arbeit erworben , diene anderer Wohl . 


213 Es ist hienieden kein größer Verdienst zu erwerben 
und auch in nicht anderer Welt , als anderen Gutes zu tun . 


214 Wer weiß , was sich ziemt * , der lebet gewiß ; die 
anderen gleichen den Toten . 


215 Der bis zum Rande mit Wasser gefüllte Brunnen im 
Dorf gleichet dem Wohlstand der Weisen , die wissen , was 
sich geziemt in der Welt. 


216 Des Freigiebigen Wohlstand gleicht einem Baum im 
Herzen des Dorfes, der reiche Frucht trägt . 


217 Wohlstand in Händen hilfreicher Menschen gleicht 
einem Baum , der gute Arznei für alle erbringt . 


218 Wer seine Pflichten erfüllt und weiß , was ist recht , 
und fiele er auch der Armut anheim , wird dennoch anderen 
helfen . 


219 Der Hilfsbereite glaubt , er sei arm , kann er denen , 
die seiner bedürfen , nicht dienen . 


220 Trifft ihn die Armut, weil er anderen half, ist er doch 
reich ; ein jeder möchte solche Armut erlangen . 


85 


23 


கை 


221 


வறியார்க்கொன்று ஈவதே ஈகைமற் றெல்லாம் 
குறியெதிர்ப்பை நீர துடைத்து . 


222 


நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் 
இல்லெனினும் ஈதலே நன்று . 


223 


இலனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் 
குலனுடையான் கண்ணே உள . 


224 


இன்னாது இரக்கப் படுதல் இரந்தவர் 
இன்முகங் காணும் அளவு . 


225 


ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை 
மாற்றுவார் ஆற்றலின் பின் . 


226 


அற்சர் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் 
பெற்றான் பொருள்வைப் புளி . 


227 


பாத்தூண் மரீஇ யவனைப் பசி என்னும் 
தீப்பிணி தீண்டல் அரிது . 


228 


ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை 
வைத்திழக்கும் வன்க ணவர் . 


229 


இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய 
தாமே தமியர் உணல் . 


230 


சாதலின் இன்னாத தில்லை இனித்தூஉம் 
ஈதல் இயையாக் கடை . 


86 


23 Barmherzigkeit 


221 Den Armen zu geben ist wahrhaft barmherzig ; andere 
Gaben sind nur geliehen auf Zeit . 


222 Führte es auch in die himmlischen Welten , ist es doch 
schlecht , wenn du nur nimmst; wäre für immer der Himmel * 
verschlossen , den Armen zu geben ist gut *. 


223 Der Hochherzige * gibt freudigen Herzens * ; nimmer 
wird ihn der Geiz übermannen und also sprechen : " Ich habe 
doch nichts ." 


224 Das Herz des Gebers ist dann erst froh , sieht er im 
Antlitz des Armen die Freud . 


225 Größter Sieg über Hunger ist Sieg durch die Buß ; er 
ist doch geringer , als bitteren Hunger der Armen zu stillen . 


226 Sicherster Hort für eigenen Wohlstand ist das 
Erbarmen , den bitteren Hunger der Armen zu stillen . 


227 Schwerstes Gebrechen ist elender Hunger ; wer doch 
gelernt hat, sein Brot mit den Armen zu teilen , den treffet 
er nicht. 


228 Geizhälse horten den Reichtum , verlieren ihn wieder ; 
sie haben nichts von der Freude verspürt , den Armen zu 
geben . 


229 Des Geizhalses einsames Mahl ist bitterer gar als des 
Bettelnden Brot . 


230 Nichts ist bitterer als der Tod ; wer nichts hat , die Not 
der Armen zu lindern , sagt ihm ein herzlich Willkomm . 


87 


24 


புகழ் 


231 


எ.தல் இசைபட வாழ்தல் அதுவல்லது 
ஊதியம் இல்லை உயிர்க்கு . 


232 


உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இரப்பார்க்கொன்று 
ஈவார்மேல் நிற்கும் புகழ் . 


233 


ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் 
பொன்றாது நிற்பதொன்று இல் . 


234 


நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரைப் 
போற்றாது புத்தேள் உலகு . 


235 


நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் 
வித்தகர்க் கல்லால் அரிது . 


236 


தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதிலார் 
தோன்றலின் தோன்அமை நன்று . 


237 


புகழ்பட வாழாதார் தந்நோவார் தம்மை 
இகழ்வாரை நோவது எவன் . 


238 


வசையென்ப வையத்தார்க் கெல்லாம் இசையென்னும் 
எச்சம் பெறாஅ லிடின் . 


239 


வசையிலா வண்பயன் குன்றும் இசையிலா 
யாக்கை பொறுத்த நிலம் . 


240 


வசைஒழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய 
வாழ்வாரே வாழா தவர் . 


88 


24 Ruhm 


231 Es ist kein größer Gewinn , als den Armen zu geben 
und so seinem Namen Ruhm zu verleihen . 


232 Es preisen die Weisen und rühmen den , des Herz vor 
Erbarmen überfließt für die Armen . 


233 Auf Erden muß alles vergehen ; doch alle Zeit währet 
für große Taten unvergleichlicher Ruhm . 


234 Wer dauernden Ruhmes teilhaftig, den ehren die 
Götter mehr als unsterbliche Seelen , die bei ihnen sind . 


235 Armut und Tod bringen Ehren und Ruhm ; sie sind 
der Weisen Schicksal allein . 


236 In diese Welt geboren , erwerbe der Mensch höchste 
Ehren und Ruhm ; es wäre sonst besser , es gäbe ihn nicht . 


237 Wer keine Ehren erwirbt, der wüte gegen sich selbst 
und nicht gegen die , so ihn tadeln . 


238 Wer keine Ehren erwirbt, die seine Zeit überdauern , 
lebet in Schande und Schmach . 


239 Ein Land, das unter der Last seines ehrlosen Volkes 
erhebt , wurd es auch ob seines Wohlstands gerühmt , fällt 
bitterster Armut anheim . 


240 Wem nicht der Ruf der Schande vorauseilt , lebet 
wahrhaftig ; die anderen gleichen den Toten. 


89 


25 


அருளுடை . மை 


241 


அருட் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் 
பூரியார் கண்ணும் உள . 


242 


நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் 
தேரினும் அஃதே துணை . 


243 


அருள் சேர்ந்த நெஞ்சினார்க் கில்லை இருள் சேர்ந்த 
இன்னா உலகம் புகல் . 


244 


மன்னுயிர் ஓம்பி அருளாள் வாற்கு இல்லென்ப 
தன்னுயிர் அஞ்சும் வினை . 


245 


அல்லல் அருளாள்வார்க்கு இல்லை வளிவழங்கும் 
மல்லல்மா ஞாலம் கரி . 


246 


பொருள் நீங்கிப் பொச்சாந்தார் என்பர் அருள்நீங்கி 
அல்லவை செய்தொழுகு வார் . 


247 


அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு 
இவ்வுலகம் இல்லாகி யாங்கு . 


248 


பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் 
அற்றார்மற் றாதல் அரிது . 


249 


தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் 
அருளாதான் செய்யும் அறம் . 


250 


வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் 
மெலியார் மேல் செல்லும் இடத்து . 


90 


25 Erbarmen * 


241 Größte Fülle ist ein Herz , das überfließt vor 
Erbarmen ; irdischen Wohlstand haben sogar die Gemeinen * . 


242 Wer erkannt hat , welch Weg für ihn gut ist , sei voller 
Erbarmen auch gegen den , der anderen Heilswegen folgt; 
Rettung ist Mitleid allein .* 


243 Sie treten nicht ein in die bittere Welt voller Dunkel , 
in deren Herzen Erbarmen regiert . 


244 Wer voller Erbarmen das Leben beschützt, des Seele 
erzittert nicht vor der Frucht des eignen , verwerflichen Tuns. 


245 Wer voller Erbarmen , den suchet nicht Not ; die 
fruchtbare , weite , vom Winde durchwandelte Erde ist 
unbestechlicher Zeug ’ . 


246 Menschen mit steinernen Herzen haben vergessen , 
was sie in früheren Leben aus eigen Verschulden gelitten ; so 
sprechen die Weisen . 


247 Wer ohne Erbarmen , dem bleiben andere Welten 
verwehrt wie auch den Armen auf Erden die Freud . 


248 Wen Armut geschlagen, mag sich eines Tages von ihr 
befreien ; wes Herz ohn Erbarmen , ist wahrhaftig arm , und 
der Vernichtung fällt er für immer anheim . * 


249 Wer Weisheit nicht hat , kann schwerlich die Wahrheit 
erkennen ; wes Herz ohn Erbarmen , kann schwerlich Tugend 
erlangen . 


250 


Wer Sinnes ist , die Schwachen zu knechten , mag sich 
erinnern , wie er vor den Starken erbebt . 


91 


26 


புலால் 

மறுத்தல் 


251 


தன்னூன் பெருக்கற்குத் தான்பிறிது ஊனுண்பான் 
எங்ஙனம் ஆளும் அருள் . 

. 


252 


பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி 
ஆங்கில்லை ஊன்தின் பவர்க்கு . 


253 


படைகொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்காது ஒன்றன் 
உடல்சுவை உண்டார் மன 


எம் . 


254 


அருளல்லது யாதெனில் கொல்லாமை கோறல் 
பொருளல்லது அவ்வூன் தினல் . 


255 


உண்ணாமை உள்ளது உயிர்நினல ஊனுண்ண 
அண்ணாத்தல் செய்யாது அளறு . 


256 


தினற்பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் 
விலைப்பொருட்டால் ஊன தருவார் இல் . 


257 


உண்ணாமை வேண்டும் புலாஅல் பிறிதொன்றன் 
புண்ணது உணர்வார்ப் பெறின் . 


258 


செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார் 
உயிரின் தலைப்பிரிந்த ஊன் . 


259 


அவிசொரிந் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் 
உயிர்செகுத் துண்ணாமை நன்று . 


260 


கொல்லான் புலாலை மறுத்தானைக் கைகூப்பி 
எல்லா உயிரும் தொழும் . 


92 


26 Nicht Fleisch essen * 


251 Wer Fleisch frißt, um seinen Körper zu mästen , ist 
ohne Erbarmen . 


252 Wer Fleisch frißt, ist ohne Erbarmen , wie gleichsam 
der Reichtum nicht beim Verschwender * verbleibt . 


253 Wer Fleisch frißt von toten Geschöpfen *, ist ohne 
Erbarmen ; als griff er zur tödlichen Waffe, so grausam ist 


er , 


254 Tiere zu töten ist wahrhaftig grausame Tat; es ist ein 
abscheulicher Frevel * , das zu genießen , was durch Töten 
entsteht . 


255 Fleisch nicht zu fressen bedeutet , Leben zu wahren ; 
der Schlund der Verdammnis wird nimmer sich öffnen , den 
auszuspeien , der tote Tiere gefressen . 


256 Wer tötete fortan wegen des schnöden Gewinns , wenn 
niemand Fleisch kaufte, um es zu fressen ? * 


257 Wer es erkannte , aus welch tiefer Wunde das Fleisch 
ward gerissen , * wird s nimmermehr fressen . 


258 Wer Fesseln der Täuschung entkommen und 
Unwissenheit hat besiegt, der frißt nicht das Fleisch 
dahingeschlachteter Tiere. 


259 Tausend heilige Opferfeuer in Gottesdiensten zu 
zünden ist gut ; weit besser ist es , niemals zu töten und nie 
tote Tiere * zu fressen . 


260 Alle Welt faltet voll Andacht die Hände ; sie huldigt 
dem , der nicht tötet und Fleisch , aus dem das Leben 
gewichen , nicht frißt. 


93 


27 


தலம் 


261 


உற்ற நோய் நோன்றல் உயிர்க்குறுகண் செய்யாமை 
அற்றே தவத்திற் குரு 


262 


தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை 
அ - திலார் மேற்கொள் வது . 


263 


துறந்தார்க்குத் துப்புரவு வேண்டி மறந்தார்கொல் 
மற்றை யவர்கள் தலம் . 


264 


ஒன்னார்த் தெறலும் உவந்தாரை ஆக்கலும் 
எண்ணின் தவத்தான் வரும் . 


265 


வேண்டிய வேண்டியாங் கெய்தலால் செய்தலம் 
எண்டு முயலப் படும் . 


266 


தவஞ்செய்வார் தங்கருமஞ் செய்வார்மற் றல்லார் 
அவன்செய்வார் ஆசையுட் பட்டு , 


267 


சுடச்சுடகும் பொன் போல் ஒளிவிடும் துன்பஞ் 
சுடச்சுட நோற்கிற் பவர்க்கு , 


268 


ஏனைய 


தன் லுயிர் தான் அறப் பெற்றானை 
மன்னுயி ரெல்லாம் தொழும் . 


269 


கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் 
ஆற்றல் தலைப்பட் டவர்க்கு . 


270 


இலர்பல ராகிய காரணம் நோற்பார் 
சிலர்பலர் நோலா தவர் . 


94 


27 Buße * 


261 Wahrhaftige Buße bedeutet, das Leiden geduldig zu 
tragen und allem , was lebt , kein Leid anzutun . 


262 Er kann wahrhaftige Buße verrichten , der in seinen 
früheren Leben durch Buße Verdienste erwarb ; die andern 
vermögen es nicht . 


263 Nicht jeder mag leben im Stande eines Asketen ; sie 
haben erkannt, daß es Menschen muß geben , die den 
Asketen Nahrung , Kleidung und Obdach gewähren . * 


264 Wer strafet den , der Asketen bekämpft , und wer 
erhöht , den sie lieben ? Wisse , solch Macht ist allein den 
Asketen gegeben . 


265 Heiligmäßig zu leben auf Erden ist Weg , jedwedes 
Verlangen zu stillen in dieser und anderer Welt. 


266 Wer Buße verrichtet , tilgt seine Schuld ; die anderen 
sind der Begierde verfallen und in der Schlinge des 
Wohlstands gefangen und schaden sich selbst . 


267 Je heißer das Feuer brennt in der Schmelze , desto 
reiner leuchtet das Gold ; je strenger aber die Buße ist , desto 
heller erstrahlet des Büßenden Licht * . 


268 Wer Herrschaft über sich selbst durch strenge Buße 
erlangt , dem huldigt alles , was lebt. 


269 

Wer Buße tut , erlanget wahrhaftige Stärke ; er vermag , 
selbst den Tod zu besiegen . 


270 Wenige sind mit Reichtum gesegnet , und viele 
erleiden bittere Not ; denn wenige nur verrichten Buße , und 
viele tun s nicht . 


28 


கூட 


ஒழுக்கம் 


271 


வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 
ஐந்தும் அகத்தே நகும் . 


272 


வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் 
தான் அறி குற்றப் படின் . 


273 


வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் 
புலியின் தோல் போர்த்து மேய்ந் தற்று . 


274 


தவமறைந்து அல்லவை செய்தல் புதல்மறைந்து 
வேட்டுவன் புள்சிமிழ்த் தற்று . 


275 


பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றெற்றென்று 
ஏதம் பலவுந் தரும் . 


276 


நெஞ்சில் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து 
வாழ்வாரின் வன்கணார் இல் . 


277 


புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி 
பக்கிற் கரியார் உடைத்து . 


278 


மனத்தது மாசாக மாண்டார் நீ ராடி 
மறைந்தொழுகு மாந்தர் பலர் . 


279 


கணைகொடிது யாழ்கோடு செவ்லிது ஆங் கன்ன 
லினைபடு பாலால கொளல் . 


280 


மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் 
பழித்தது ஒழித்து விடின் . 


96 


28 Heuchelei 


271 Die fünf Elemente des Leibes * verspotten der 
Heuchler geheimes Gehabe . 


272 Was nützt die Erscheinung, die Heiligkeit heuchelt ? 
Das Böse wohnt dennoch darin . 


273 Wer Heiligkeit 

Heiligkeit heuchelt , gleicht einer friedlich 
grasenden Kuh im Fell eines Tigers. 


274 Wer Heiligkeit heuchelt und Böses begeht, gleichet 
dem listigen Vogelfänger im dunklen Gesträuch. 


er 


275 Der Scheinheilige heuchelt , 

habe die 
Leidenschaften besiegt ; es kommet der Tag, an dem wird er 
klagen : " Wehe, was hab ich getan !" 


276 Keinen gemeineren Schurken gibt es auf Erden als 
den , der Heiligkeit heuchelt und vorgibt , er sei den Schlingen 
der Welt schon entrückt. * 


277 Des Kunri - Samens eine Seite ist hell , die andere aber 
ist schwarz , so gibt es Menschen , die Heiligkeit heucheln , 
doch sind sie im Innern verworfen und schlecht . 


278 Viele baden in heiligen Wassern und geben vor , auch 
heilig zu sein ; im tiefsten Herzen sind sie verworfen und 
schlecht . 


279 Der Pfeil ist gerade , doch grausam sein Werk , die 
Laute gebogen , doch lieblich ihr Klang; richte die Menschen 
nach ihren Taten und nicht nach dem äußeren Schein . 


280 Schere das Haupt oder trage 

dein Haar 
unbeschnitten, * es ist doch ohne Bedeutung , läßt du von 
dem , was alle Welt schmäht . 


97 


29 


க 


ள்ளாமை 


281 


எள்ளாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் 
கள்ளாமை காக்க தன் நெஞ்சு . 


282 


உள்ளத்தால் உள்ள லும் தீதே பிறன் பொருளைக் 
கள்ளத்தால் கள் லேம் எனல் . 


283 


களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து 
ஆவது போலக் கெடும் . 


284 


களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் 
வீயா விழுமம் தரும் . 


285 


அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதிப் 
பொச்சாப்புப் பார்ப்பார்கண் இல் , 


286 


அளவின்கண் நின்றெழுகல் ஆற்றார் களவின்கண் 
கன்றிய காத லவர் . 


287 


களவென்னும் காரறி வாண்மை அளவென்னும் 
ஆற்றல் புரிந்தார்கண் இல் . 


288 


அளவறிந்தார் நெஞ்சத் தறம்போல நிற்கும் 
களவறிந்தார் நெஞ்சில் கரவு . 


289 


அளவல்ல செய்தாங்கே வீலர் களவல்ல 
மற்றைய தேற்றா தவர் . 


290 


கள்வார்க்குத் தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்குத் 
தள்ளாது புத்தே ளுலகு . 


98 


29 Betrug 


281 Wer nicht der Schande anheimfallen will, betrüge 
auch nicht in Gedanken . 


282 Verworfen ist es , auch nur in Gedanken fremden 
Besitz zu erschwindeln . 


283 Wohlstand , der auf Betrug nur gegründet, mag 
scheinbar gedeihen ; es kommet die Stunde , da er den 
Betrüger verläßt. 


284 Hunger nach Beute hat endlosen Kummer in seinem 
Gefolge, wenn einst die Zeit der Vergeltung sich naht . 


285 Wer nur darauf lauert , Betrug zu begehen , kennt kein 
Erbarmen ; sein Herz ist aus Stein . 


286 Hunger nach Beute lässet nicht wägen, was 
rechtschaffen ist oder schlecht . 


287 Ein rechtschaffen Herz erkannte die Dinge der Welt 
und gürtete sich mit Rechtschaffenheit; nie wird es der 
Torheit verfallen , den anderen zu betrügen . 


288 Wie Tugend weilet im Herzen des , der Wahrheit 
erkannt , wohnet die Tücke im Herzen des Diebs . 


289 Der Dieb erhält seinen Lohn; er gehet alsbald und 
elend zugrund. 


290 Betrüger verwirken ihr Leben ; * Rechtschaffene aber 
weisen selbst Götter nicht fort. 


99 


30 


600 


291 


வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் 
தீமை இலாத சொலல் ,. 


292 


பொய்மையும் வாய்மை யிடத்த புரைதீர்ந்த 
நன்மை பயக்கும் எனின் . 


293 


தன்னெஞ் சறிவது பொய்யற்க பொய்த்தபின் 
தன்னெஞ்சே தன்னைச் சுடும் . 


294 


உள்ளத்தால் பொய்யா தொழுகின் உலகத்தார் 
உள்ளத்து ளெல்லாம் உளன் . 


295 


மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு 
தானஞ்செய் வாரின் தலை . 


296 


பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை 
எல்லா அறமும் தரும் . 


297 


பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற 
செய்யாமை செய்யாமை நன்று . 


298 


புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை 

பால் காணப் படும் . 


வாயமையால 


299 


எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்குப் 
பொய்யா விளக்கே விளக்கு . 


300 


யாமெய்யாக் கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் 
வாய்மையின் நல்ல பிற . 


100 


30 Wahrheit * 


291 Was Wahrheit ist ? So heißet das Wort , das frei ist 
vom Bösen , und sei dieses Böse auch noch so gering . 


292 Selbst in der Lüge liegt Wahrheit verborgen, bringet 
sie Gutes hervor. 


293 Sprich nicht , es sei Wahrheit , weißt du genau , daß 
Lüge es ist ; dein eigen Gewissen verbrennet dich sonst . 


294 Er wird wahrhaftig von allen geliebt , in dessen Herz 
auch nicht die kleinste Lüge regiert . 


295 Wer Wahrheit spricht in Gedanken und Worten , ist 
größer als jene , die Buße tun und mildtätig sind . 


296 Kein höherer Ruhm ist dem Menschen beschieden als 
der , daß Lüg’ ihm ist fremd; jedwede Tugend erlangt er ohn 
alle Müh * . 


297 Wer von der Wahrheit nicht läßt , muß sich um andere 
Tugend nicht müh n . 


298 Wasser reinigt den Leib ; die Reinheit des Herzens ist 
in der Liebe zur Wahrheit geborgen . 


299 Nicht alles , was leuchtet , ist Weisen ein Licht ; das 
Licht der Wahrheit ist ihr einziges Licht . 


300 Von allem Wahren , was jemals in heiligen Schriften 
ward kund, wird Liebe zur Wahrheit am höchsten gerühmt. 


101 


31 


லெகுளாமை 


301 


செல்லிடத்துக் காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்துக் 
காக்கின் என் காவாக்கால் என் . 


302 


செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் 
இல் அதனின் தீய பிற . 


303 


மறத்தல் வெகுளியை யார்மாட்டும் தீய 
பிறத்தல் அதனான் வரும் . 


304 


நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் 
பகையும் உளவோ பிற 


305 


தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் 
தன்னையே கொல்லும் சினம் . 


306 


சினமென்னும் சேர்ந்தாரைக் கொல்லி இனமென்னும் 
ஏமப் புணையைச் சுடும் . 


307 


சினத்தைப் பொருளென்று கொண்டவன் கேடு 
நிலத்தறைந்தான் கைபிழையா தற்று . 


308 


இணர்எரி தோய்வன்ன இன்னா செயினும் 
புணரின் வெகுளாமை 

நனறு . 


309 


உள்ளிய தெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் 
உள்ளான் வெகுளி எனீன் . 


310 


இறந்தார் இறந்தார் அனையர் சினத்தைத் 
துறந்தார் துறந்தார் துணை . 


102 


31 Zorn 


301 Wer zornig die Schwachen zu schlagen vermag und 
es dennoch nicht tut, besiegte den Zorn ; besiegt er den Zorn 
aber nicht , ist es gleich , ob er ihn beherrscht oder nicht . 


302 Gegen die Starken in Zorn zu geraten ist schlecht ; 
doch gibt es kein größeres Unrecht, als gegen die Schwachen 
zu rasen im Zorn . 


303 Gegen niemanden richte den Zorn , doch trachte , ihn 
zu besiegen ; schweres Leid verursacht der Zorn . 


304 Gibt s einen ärgeren Feind als den Zorn ? Er tötet 
den Frohsinn und Frieden der Seele . 


305 


Willst du dich bewahren , beherrsche den Zorn ; du 
gehst sonst gewißlich zugrund. 


306 Zorn zerstört jeden , den er befällt; unschuldig Wesen 
aus dessen Familie reißet er mit . 


307 Wer den Zorn nährt, als wäre er Teil seiner selbst , 
des Untergang ist gewiß ; er gleicht einem Mann , der in 
rasender Wut seine Hand auf dem Boden zerschmettert . 


308 Fielest du aller Qualen anheim , * als verbrennten dich 
lodernde Flammen , trachte , den Zorn zu besiegen . 


309 Wer jeglichen Zorn auf der Stelle aus seinem Herzen 
verbannt , gerät an das Ziel all seines Begehrs . 


310 Wen der Zorn überwältigt, gleichet den Toten ; doch 
wer ihn besiegt , ist Unsterblichen * gleich , die den Tod 
überwanden , 


103 


32 


இன்ன 


செய்யாமை 


311 


சிறப்புஈனும் செல்வம் பெறலும் பிறர்க்கு இன்னா 
செய்யாமை மாசற்சார் கோள் . 


312 


கறுத்து இன்னா செய்தவக் கண்ணும் மறுத்து இன்னா 
செய்யாமை மாசற்சர் கோள் . 


313 


செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் 
உய்யாமை விழுமம் தரும் . 


314 


இன்னாசெய் தாரை ஒறுத்தல் அவர்நாண 
நன்னயம் செய்து விடல் , 


315 


அறிவினான் ஆகுவ துண்டோ பிறிதின் நோய் 
தந்நோய்போல் போற்றாக் கடை . 


316 


இன்னா எனத்தான் உணர்ந்தவை துன்னாமை 
வேண்டும் பிறன் கண் செயல் . 


317 


எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் 
மாணாசெய் யாமை தலை . 


318 


தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் என்கொலோ 
மன்னுயிர்க்கு இன்னா செயல் . 


319 


பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா 
பிற்பகல் தாமே வரும் . 


320 


நோய் எல்லாம் நோய்செய்தார் மேலாவாம் நோய்செய்யார் 
நோயின்மை வேண்டு பவர் . 


104 


32 Niemandem Leid * zufügen 


311 Ein Mensch reinen Herzens fügt niemandem Leid zu , 
gewönne er dafür auch seltenes Gut. 


312 Ein Mensch reinen Herzens vergelte nicht Böses mit 
Bösem , erlitt er auch schwerstes Unrecht aus Haß . 


313 Nimmermehr gutzumachen ist Leid , einem Feind 
angetan , der nicht den Gegner gereizt . 


314 Der Frevler ist schon genügend gestraft, beschämst du 
ihn tief, indem du ihm Gutes erweist. 


315 Was nützt dem Menschen alles Wissen , sieht er nicht 
fremdes Leid als sein eigen und füget es andern nicht zu ? 


316 Der Mensch tue nichts , wovon er doch weiß , daß es 
anderen bringet viel Weh . 


317 Niemandem jemals wissentlich Leid zuzufügen, und 
sei es noch so gering , ist wahrhaftig groß . 


318 Wer selber Leid erfahren hat , wie kann er es 
fürderhin anderen tun ? 


319 Wer andern am Morgen ein Leid angetan , zu dem 
kehrt s von selber zur Stunde nach Mittag zurück . 


320 Alles Leiden kehret zum Übeltäter zurück ; wer Leid 
nicht selber erfahren will , füge es andern nicht zu . 


105 


33 


கொல்லாமை 


321 


அறவினை யாதெனில் கொல்லாமை கோறல் 
பிறலினை எல்லாந் தரும் . 


322 


பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் 
தொகுத்தவற்றுள் எல்லாந் தலை . 


. 


323 


ஒன்கை நல்லது கொல்லாமை மற்று அதன் 
பின் சாரப் பொய்யாமை நன்று . 


324 


நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் 
கொல்லாமை கழும் நெறி . 


325 


நிலைஅஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலைஅஞ்சிக் 
கொல்லாமை கழ்வான் தலை . 


326 


கொல்லாமை மேற்கொண் டொழுகுவான் வாழ்நாள் மேல் 
செல்லாது உயிருண்ணுங் கூற்று . 


327 


தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான்பிறிது 
இன்னுயிர் நீக்கும் வினை . 


328 


நன்கும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்குக் 
கொன்றாகும் ஆக்கம் கடை . 


329 


கொலைவினைய ராகிய மாக்கள் புலைவினையர் 
புன்மை தெரிவா ரகத்து . 


330 


உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் 
செல்லாத் தீ வாழ்க்கை யலர் . 


106 


33 Nicht töten * 


321 Höchste Tugend ist , niemals zu töten ; Töten hat alles 
andre verwerfiche Tun in seinem Gefolg . 


322 Höchste Tugend ist , niemals zu töten und immer sein 
Brot mit den Armen zu teilen ; das ist der Weisen wichtigstes 
Wort. 


323 Höchste Tugend ist , niemals zu töten ; nur Liebe nach 
Wahrheit kommet ihr nah . 


324 Welches ist der Weg der Erlösung ? Es ist jener Pfad, 
das Leben zu ehren und auch nicht zu töten das kleinste 
Geschöpf. 


325 Wer nicht tötet aus Ehrfurcht vor allem , was lebt , ist 
größer gar als Asketen , die nur entsagten aus Furcht vor 
dem Joch der Wiedergeburt. 


326 Der Gott des Todes * fordert das Leben nicht vor der 
Zeit , beherzigt der Mensch das Gebot , nicht zu töten . 


327 Fordere nicht das allen Geschöpfen kostbare Leben , 
müßtest du gleichwohl dein eigenes geben . 


328 Mag der Mensch glauben , durch blutige Opfer den 
Göttern zu dienen , auf daß er Wohlstand und himmlischen 
Segen erwerbe: Den vollkommen Reinen ist aller Gewinn , 
durch Töten erfahren , ein Greuel . 


329 Aasfresser sind , die leben vom Töten ; * sie werden 
von allen Großen verachtet als die Geringsten . 


330 Sehet den Leib , von Armut und Krankheit verzehrt : 
Er hat in seinem vergangenen Leben getötet . So sprechen 
die Weisen . 


107 


34 


நிலையாமை 


331 


நில்லாத வற்றை நிலையின என்றுணரும் 
புல்லறி வாண்மை கடை . 


332 


கூத்தாட்டு அவைக்குழாத் தற்றே பெருஞ் செல்வம் 
போக்கும் அதுவிளிந் தற்று . 


333 


அற்கா இயல்பிற்றுச் செல்வம் அதுபெற்றால் 
அற்குப ஆங்கே செயல் ,. 


334 


நாளென ஒன்று போல் காட்டி உயிர்ஈரும் 
வாளது உணர்வார்ப் பெறின் . 


335 


நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை 
மேற்சென்று செய்யப் படும் . 


336 


நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் 
பெருமை உடைத்து இவ் வுலகு . 


337 


ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுப 
கோடியும் அல்ல பல . 


338 


குடம்பை தனித்து ஒழியப் புள்பறந் தற்றே 
உடம்போடு உயிரிடை நட்பு . 


339 


உறங்கு வதுபோலும் சாக்காடு உறங்கி 
விழிப்பது போலும் பிறப்பு . 


340 


புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் 
துச்சில் இருந்த உயிர்க்கு . 


108 


34 Vergänglichkeit 


331 Es gibt keine größere Torheit als die Narretei , 
Vergängliches so zu betrachten, als habe es ewig Bestand . 


332 Es kommet das Glück und entschwindet alsbald ; es 
gleichet den Menschen in einem Theater, die sich nach dem 
Spiele in alle Winde zerstreuen . 


333 Wohlstand zerrinnt in des Menschen Hand ; es nutze 
der Mensch jede Stunde und tue, was ist von Bestand . * 


334 Der Tag mißt die Zeit ; er sägt beständig am Aste des 
Lebens. * 


335 Es eile der Mensch und tue barmherzige Werke , 
bevor der Tod seine Arbeit beginnt und der Sterbende 
röchelt , die Zung ist gelähmt . 


336 Der Mensch war noch gestern , heut ist er nicht mehr ; 
das ist der Lauf dieser Welt , denn alles vergeht . 


337 Der Mensch weiß nicht , ob er morgen noch lebt ; doch 
Wünsche hat er zuhauf * . 


338 Der Vogel entschlüpft dem zerbrochenen Ei und fliegt 
fort; das gleichet der Liebe der Seele zum Leib , die 
gleichsam entweicht , ist ihre Stunde gekommen . 


339 Tod ist wie Schlafen ; Leben * ist wie Erwachen 
danach . 


340 Die Seele hat keine beständige Bleibe . Warum nur 
sucht sie zu wohnen in diesem wertlosen Leib * ? 


109 


35 


துறவு 


341 


யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் 
அதனின் அதனின் இலன் . 


342 


வேண்டின் உண் டாகத் துறக்க துறந்தபின் 
எண்டு இயற் பால பல , 


343 


அடல்வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல்வேண்டும் 
வேண்டிய எல்லாம் ஒருங்கு .. 


344 


இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை 

ன்மை உடைமை 
மயலாகும் மற்றும் பெயர்த்து .. 


345 


மற்றும் தொடர்ப்பாடு எவன்கொல் பிறப்பறுக்கல் 
உற்றார்க்கு உடம்பும் மினக . 


346 


யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு 
உயர்ந்த உலகம் புகும் . 


347 


பற்றி விடாஅ இடும்பைகள் பற்றினைப் 
பற்றி விடாஅ தவர்க்கு. 


348 


தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி 
வலைப்பட்டார் மற்றை யவர் . 


349 


பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்று 
நிலையாமை காணப் படும் . 


350 


பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றைப் 
பற்றுக பற்று விடற்கு . 


110 


35 Entsagung 


341 Welcher Begierde der Mensch auch entsagt, er wird 
fortan kein Elend erleiden , das kommet aus solcher Begier . 


342 Wer weltlichen Freuden beizeiten entsagt, dem 
werden viel wahre Freuden zuteil . 


343 Entsag den fünf sinnlichen Freuden , entsage 
vergänglichem Glück , dem Ziel all deines Begehrs . 


344 Wer entsaget , verzichtet auf allen Besitz ; lässet er 
nicht auch vom kleinsten Besitz , bleibt er in der Täuschung 
gefangen und machet die Buße zunicht. 


345 Wer dem Kreislauf der Wiedergeburten entkommen 
will , dem ist der eigene Körper nur Last. Um wieviel mehr 
noch sind Last alle anderen Fesseln ! 


346 Die Worte " ich " und "mein " sind eitel und hohl ; wer 
sie überwindet, gelangt in die Welt noch jenseits der Götter . * 


347 Kummer und Sorgen sind ständig bei dem , der sich 
aus der Leidenschaft Fesseln nicht löst . 


348 Wer völlig entsaget , erlanget Erlösung ; die anderen 
bleiben im Kreislauf der Wiedergeburten verstrickt . 


349 

Wer völlig entsaget , entkommet dem Kreislauf der 
Wiedergeburten ; die anderen werden wiedergeboren und 
sterben . 


350 Gehe den Weg des allem innewohnenden Herrn , der 
ohne Bindungen ist, und hange ihm an ; so wirst du die 
weltliche Fesseln zerreißen und wahrhaftig frei. 


111 


36 


மெய்யுணர்தல் 


351 


பொருளல்ல வற்றைப் பொருளென்று உணரும் 
மருளானாம் மாணாப் பிறப்பு , 


352 


இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி 
மாசறு காட்சி யவர்க்கு . 


353 


ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் 
வானம் நணிய துடைத்து 


354 


ஐயுணர்வு எய்தியக் கண்ணும் பயமின்றே 
மெய்யுணர்வு இல்லா தவர்க்கு . 


355 


எப்பொருள் எத்தன்மைத் தாயினும் அப்பொருள் 
மெய்ப்பொருள் காண்பது அறிவு . 


356 


கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் 
மற்றீண்டு லாரா நெறி . 


357 


ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாப் 
பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு .. 


358 


பிறப்பென்னும் பேதைமை நீங்கச் சிறப்பென்ஜம் 
செம்பொருள் காண்பது அறிவு . 


359 


சார்புணர்ந்து சார்பு கெடஒழுகின் மற்றழித்துச் 
சார்தரா சார்தரு நோய் . 


360 


காமம் வெகுளி மயக்கம் இலை மூன்றன் 
நாமம் கெடக்கெடும் நோய் . 


112 


36 Erkenntnis der Wahrheit 


351 Täuschung macht glauben , Unwirkliches sei wirklich ; 
Täuschung geleitet die Seele zurück in die Welt voller Weh . 


352 Wer das Netzwerk der Täuschung zerrissen und 
höchste Erkenntnis erlangt , wird nimmermehr 
wiedergeboren . 


353 Wer höchste Erkenntnis erlangt , die Wahrheit erkannt 
hat und jeglichen Zweifel ablegt , ist himmlischen Freuden 
näher als irdischem Glück . 


354 Obgleich im Leibe wiedergeboren , hat doch die Seele 
gar nichts gewonnen ohne Erkenntnis der Wahrheit . 


355 Wirkliches vom Blendwerk zu scheiden ist wahrhaftig 
weise . 


356 Wer höchste Erkenntnis durch ernsthaftes Trachten 
erlangt, wird nimmermehr wiedergeboren . 


357 Wer Wahrheit erkannt und erkannt hat , was ist , 
braucht nicht zu verschwenden nur einen Gedanken an 
Wiedergeburt. 


358 Wer nach Vollkommenheit strebet und Wahrheit , ist 
wahrhaftig weise ; er wird der Täuschung entgehen und 
nimmermehr wiedergeboren . 


359 Wer den Weg der Erlösung gehet und Bindungen löst , 
in die er verstrickt, wird von den Fesseln des irdischen 
Leidens befreit. * 


360 Das Leiden wird enden , sind erst die Begierden , der 
Zorn und die Dummheit besiegt . 


113 


37 


அவா 

அறுத்தல் 


361 


அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ் ஞான்றும் 
தவாஅப் பிறப்பீனும் லித்து ,. 


362 


வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது 
வேண்டாமை வேண்ட வரும் . 


363 


வேண்டாமை அன்ன விழுச்செல்லம் ஈண்டில்லை 
யாண்டும் அஃதொப்பது இல் , 


364 


தூஉய்மை என்பது அவாலின்மை மற்றது 
வாஅய்மை வேண்ட வரும் . 


365 


அற்றவர் என்பார் அலாஅற்றார் மற்றையார் 
அற்றாக அற்றது இலர் 


366 


அஞ்சுவ தோரும் அறனே ஒருவனை 
வஞ்சிப்ப தோரும் அலா . 


367 


அவாலினை ஆற்ற அறுப்பின் தலாலினை 
தான் வேண்டு மாற்ணன் வரும் . 


368 


அவா இல்லார்க் கில்லாகுந் துன்பம் அ ஃ துண்டேல் 
தலா அது மேன்மேல் வரும் . 


369 


5 
. 


இன்பம் இடையன தீண்டும் அவாவென் 
துன்பத்துள் துன்பங் கெடின் . 


370 


ஆரா இயற்னக அவா நீப்பின் அந்நிலையே 
பேரா இயற்கை தரும் . 


114 


37 Der Begierde entsagen 


361 Begierde ist fruchtbare Saat für den Kreislauf der 
Wiedergeburten; ihm ist für alle Zeiten verfallen alles , was 
lebt . 


362 Wer die Begierden besiegt , des Sehnen erfüllt sich 
gewiß ; dem Kreislauf der Wiedergeburten wird er entgehen . 


363 Kein höheres Gut ist dem Menschen beschieden , als 
ohne Begierden zu sein ; im Himmel selbst ist ihm kein 
größerer Schatz. 


364 Wer frei ist von aller Begier , erlangt höchste Reinheit ; 
wer die vollkommene Wahrheit erstrebt , erlanget Erlösung . 


365 Wer den Begierden entsagt , ist wahrhaftig frei; die 
andern verharren in Knechtschaft und scheinen nur frei. 


366 Wer Tugend erstrebt , der hüte sich vor der Begier ; 
Begierde ist Fallstrick der Täuschung . 


367 Wer die Begierden zermalmt, dem wird die Erlösung 
zuteil, gleich welchen Weg der Entsagung er geht . 


368 Kein Übel kann dem widerfahren , der die Begierden 
zermalmt ; doch wer ihnen frönt, den suchet das Elend und 
lässet ihn nicht. 


369 Immerwährende Freuden vermag auch auf Erden der 
Mensch zu erfahren, besiegt er das größte der Übel , das 
heißet Begier . 


370 Begierde ist unersättlich gefräßig; wer ihr aber trotzet , 
erlanget Erlösung , und in die Vollkommenheit gehet für 
immer er ein . 


115 


38 


உழ 


371 | 


ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் 
போகூழால் தோன்றும் மடி . 


372 


பேதைப் படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் 
ஆகலூழ் உற்றக் கடை , 


373 


நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றுந்தன் 
உண்மை அறிலே மிகும் . 


374 


இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு 
தெள்ளிய ராதலும் வேறு . 


375 


நல்லவை எல்லாஅந் தீயவாம் தீயவும் 
நல்லவாம் செல்வம் செயற்கு . 


376 


பரியிலும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் 
சொரியினும் போகா தம . 


377 


வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி 
தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது .. 


378 


துறப்பார்மன் துப்புர வில்லார் உறற்பால 
ஊட்டா கழியும் எனின் . 


379 


நன்றாங்கால் நல்லலாக் காண்பவர் அன்றாங்கால் 
அல்லற் படுவ தெவன் . 


380 


ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று 
கழினுந் தான்முந் துறும் . 


116 


38 Schicksal 


371 Dem Fleißigen hat das Schicksal Wohlergehen 
bestimmt, dem Faulen aber die Not . 


372 Widriges Schicksal lähmet den Geist , und seinen 
Wohlstand verlieret der Mensch ; lächelt ihm aber ein holdes 
Geschick , wachsen ihm der Verstand und Besitz . 


373 Es ist der Mensch doch mit Blindheit geschlagen , 
auch wenn er großes Wissen erwarb ; das Schicksal allein 
bestimmt seinen Weg . 


374 Die Welt hienieden zeigt zwei verschieden Gesichter : 
Erfolg zu haben ist eines , zu Weisheit zu kommen ein 
zweites. 


375 Gutes verkehrt sich in Schlechtes , wenn es das 
Schicksal so will ; Schlechtes verkehrt sich in Gutes , kommt 
dafür die Zeit . 


376 Was das Schicksal verweigert, kann niemand 
bewahren , gleichwohl er sich müht ; verschwendete er auch 
all sein Vermögen , muß er es dennoch behalten , so es das 
Schicksal bestimmt . 


377 Wer mit Wohlstand * gesegnet , kann sich nur des 
Reichtums erfreuen , so es das Schicksal bestimmt . 


378 Die Armen entsagten gerne der Welt , entkämen sie 
damit der Not : das Schicksal hat ihnen den Teil ihres 
Leidens bestimmt . 


379 Der Mensch erfreue sich dessen hienieden , was ihm 
das Schicksal an Gutem gewährt . Warum denn sollte er gram 
sein , geht es ihm schlecht ? 


380 Was ist denn so mächtig wie s Walten des Schicksals ? 
Ersinnt sein Opfer auch Pläne , es zu besiegen , so kommet 
es ihm doch zuvor . 


117 


திருக்குறள் 


இரண்டாம் பகுதி 


பொருட்பால் 


118 


Tirukkural 


Teil II 


Wohlergehen * 


119 


39 


இறைமாட்சி 


381 


படைகுடி கூழ்அமைச்சு நட்பரண் ஆறும் 
உடையான் அரசருள் ஏறு . 


382 


அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் 
எஞ்சாமை வேந்தர்க் கியல்பு . 


383 


தூங்காமை கல்லி துணிவுடைமை இம்மன்றும் 
நீங்கா நிலனாள் பவர்க்கு . 


384 


அறனிழுக்கா தல்லவை நீக்கி மறனிழுக்கா 
மானம் உடைய தரசு . 


385 


இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த 
வகுத்தலும் வல்ல தரசு . 


386 


காட்சிக் கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் 
மீக்கூறும் மன்னன் நிலம் , 


387 


இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்குத் தன் சொலால் 
தான் கண் டனைத்திவ் வுலகு . 


388 


முறைசெய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு 
இறையென்று வைக்கப் படும் . 


389 


செவிகைப்பச் சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் 
கலிகைக் கீழ்த்தங்கும் உலகு . 


390 


கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான் கும் 
உடையானாம் வேந்தர்க் கொளி . 


120 


39 Die wahre Größe des Herrschers 


381 Ein Löwe unter den Herrschern ist er, der über sechs 
Dinge verfügt: Soldaten , Untertanen , Vermögen , Ratgeber , 
Bundesgenossen und wehrhafte Festung. 


382 Ein Herrscher soll über vier Eigenschaften verfügen : 
Freigiebigkeit, Weisheit, Tatkraft und Mut. 


383 Drei Tugenden dürfen ihn niemals verlassen , dem 
Herrschaft auf Erden bestimmt : Wachsamkeit , Wissen und 
Mut . 


384 Rechtschaffen , wagemutig und tapfer, ohne Laster und 
immer gerecht ist der wahrhaftige Herrscher . 


385 Ein wahrer Herrscher mehret den Wohlstand ; er hütet 
ihn treulich und nutzt ihn zum Wohle des Volks . 


386 Es preiset die Welt das Land eines Herrschers , der 
seinem Volke Gehör schenkt und gar die verletzenden 
Worte verschmäht. 


387 Auf Erden erschallet der Ruhm eines Herrschers , der 
huldvoll in Sanftmut regiert ; jedwedes Land auf der Erden , 
das er begehrt , beugt sich seiner Macht . 


388 Er wird als Gott unter Menschen gepriesen , welcher 
das Volk vor Unheil bewahrt und in Gerechtigkeit herrscht . 


389 Die Welt gedeihet unter dem Schild eines Herrschers , 
der andere Meinung erträgt, so bitter sie seinem Ohre auch 
sei . 


390 Ein strahlendes Licht ist er unter Herrschern , der 
diesen vier Tugenden folgt: Wohltätig ist er , huldvoll , gerecht 
und voller Liebe zum Volk . 


121 


40 


கல்வி 


391 


கற்க கசடறக் கற்பவை கற்றபின் 
நிற்க அதற்குத் தக . 


392 


எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் 
கண்ணென்ப வாழும் உயிர்க்கு . 


393 


கண்ணுடையர் என்பவர் கற்சேர் முகத்திரண்டு 
புண்ணுடையர் கல்லா தவர் 


394 


உவப்பத் தலைக்கூடி உள்ளப் பிரிதல் 
அனைத்தே புலவர் தொழில் 


395 


உடையார்முன் இல்லார்போல் ஏக்கற்றுங் கற்றார் 
கடையரே கல்லா தவர் . 


396 


தொட்டனைத் தூறும் மணற்கேணி மாந்தர்க்குக் 
கற்றனைத் தூறும் அறிவு . 


397 


யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் 
சாந்துணையுங் கல்லாத வாறு . 


398 


ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவற்கு 
எழுமையும் ஏமாப் புடைத்து . 


399 


தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு 
காமுறுவர் கற்றறிந் தார் . 


400 


கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவற்கு 
மாடல்ல மற்றை யலை . 


122 


40 Lernen 


391 Erwirb nur Wissen , das wert ist , erworben zu werden , 
und handle danach . 


392 


Buchstaben und Zahlen sind der Lebenden Augen . 


393 Der Wissende hat zwei Augen , der Unwissende aber 
zwei offene Wunden * im Kopf. 


394 Wenn Kluge einander begegnen , freuen sie sich ; geh n 
sie voneinander , trauern sie tief. 


395 Die Klugen erwerben in Demut ihr Wissen , wenn sie 
auch gleichen den Bettlern , die Reichen begegnen ; die 
Niedrigsten aller Niedrigen sind , die nicht lernen . 


396 Wissen ist wie ein Brunnen im Sand ; je tiefer man 
gräbt , desto reicher sprudelt der Quell . 


397 Der Wissende hat überall sein Zuhaus und sein Land. 
Warum denn wollen Menschen nicht lernen bis in den Tod ? 


398 Erworbenes Wissen wird seinen Träger treulich 
begleiten bis in die siebente Wiedergeburt * . 


399 Wer Wissen erworben , hat Freude am Lehren ; er gibt 
sein Wissen an andere weiter , und das ist ihm Freud . 


400 Wissen ist unvergänglicher Quell tiefen Glücks ; kein 
anderes Gut gleichet ihm . 


123 


கல்லாமை 


401 


அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய 
நூலின்றிக் கோட்டி கொளல் . 


402 


கல்லாதான் சொற்கா மறுதல் முலையிரண்டும் 
இல்லாதாள் பெண்காமுற் றற்று . 


403 


கல்லா தவரும் நனிநல்லர் கற்றார்முன் 
சொல்லா திருக்கப் பெறின் . 


404 


கல்லாதான் ஒட்பம் கழியநன் றாயினும் 
கொள்ளார் அறிவுடை யார் .. 


405 


கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து 
சொல்லாடச் சோர்வு படும் . 


406 


உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயலாக் 
களரனையர் கல்லா தவர் . 


407 


நுண்மாண் நுழைபுலம் இல்லான் எழில்நலம் 
மண்மாண் புனைபாலை யற்று , 


408 


நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே 
கல்லார்கண் பட்ட திரு . 


409 


மேற்பிறந்தா ராயினும் கல்லாதார் கீழப்பிறந்தும் 
கற்றார் அனைத்திலர் பாடு . 


410 


விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் 
கற்பாரோடு ஏனை யவர் . 


124 


41 Unwissenheit 


401 Ohne genügend zu wissen ans Rednerpult gehen 
gleicht einem Würfelspiel auf dem Brett ohne Feld. 


402 Ein Dummkopf, der sich erhebt , eine Rede zu halten , 
gleicht einer Frau ohne Brüste, welche die Blicke der 
Männer auf sich lenken will . 


403 Ein Tor wird doch weise genannt , wenn er vor den 
Wissenden schweigt . 


404 Ein Mensch ohne tieferes Wissen mag noch so klug 
scheinen ; den Weisen bleibet er dumm . 


405 Wagt es der Dumme , der weise sein will, vor Klugen 
zu sprechen , stürzt seine Eitelkeit ihn in Schande , sobald er 
auftut den Mund . 


406 Die Dummen sind wie wüstes Land ohne Ernten ; von 
ihnen weiß man nur , daß sie leben , sonst nichts . 


407 Die Pracht eines Menschen ohne tieferes Wissen ist 
wie die Schminke einer Puppe aus Ton . 


408 Bitter ist Armut, befällt sie den Klugen ; weit 
schlimmer ist Reichtum in Händen des Dummen . 


409 Ist auch der Dumme von edler Geburt , er wird nicht 
geachtet wie Kluge aus niederem Stand . 


410 Um wieviel mehr sind Menschen als wildes Getier ? 
Um soviel sind die Klugen mehr als die Dummen . 


125 


42 


கேள்லி 


411 


செல்வத்துள் செல்வஞ் செவிச்செல்வம் அச்செல்வம் 
செல்வத்து ளெல்லாந் தலை . 


412 


செவிக்குண வில்லாத போழ்து சிறிது 
வயிற்றுக்கும் ஈயப் படும் . 


413 


செலியுணவிற் கேள்வி யுடையார் அவியுணவின் 
ஆன்றாரோ டொப்பர் நிலத்து . 


414 


கற்றில னாயினும் கேட்க அஃதொருவற்கு 
ஒற்கத்தின் ஊற்றாந் துணை . 


415 


இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே 
ஒழுக்க முடையார்வாய்ச் சொல் ,. 


416 


எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் 
ஆன்ற பெருமை தரும் . 


417 


பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்ந் 
தீண்டிய கேள்வி யலர் 


418 


கேட்பினுங் கேளாத் தகையவே கேள்வியால் 
தோட்கப் படாத செவி . 


419 


நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய 
லாயின ராதல் அரிது . 


420 


செலியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் 
அலியிலும் வாழி ஐம் என் . 


126 


42 Zuhören 


411 Es gibt unter allen Gütern kein höheres Gut , als den 
Weisen zu lauschen 


412 Hat das Ohr keine Nahrung, * bekommt doch der 
Magen etwas zu essen . 


413 Lauschen die Hörer wichtiger Weisung, ist das Ohr 
zufrieden und satt ; wer zuhöret , gleichet den Göttern , die 
sich der Opfergaben erfreuen . 


414 Niemand darf einen Unwissenden hindern zu hören ; 
Stecken und Stab wird das Wissen ihm sein , wenn Ungemach 
ihn bedrängt . 


415 Der Rechtschaffenen Worte sind wie ein Stecken , der 
Strauchelnde stützt auf morastigem Grund. 


416 Guten Worten lausche voll Inbrunst, und seien s nicht 
viel ; auch wenige gute Worte verleihen dir Würde * . 


417 Wer zuhört und sich dadurch Wissen erwirbt und 
darüber sinnt , was er an weisen Worten gehört , redet nicht 
Unsinn , auch wenn er irrt . 


418 Das Ohr , kann es hören , ist dennoch mit Taubheit 
geschlagen, wenn es sich an treffender Rede der Weisen 
nicht schult . 


419 Wer sich den Worten der Weisen verschließt , wird 
schwerlich feinsinnig reden . 


420 Ob sie gleich lebten oder auch stürben , was kümmert 
s , schmeckt es dem Munde , dem Ohr aber nicht! 


127 


பு 3 


றி புடைமை 


421 


அறிவற்றங் காக்குங் கருவி செறுவார்க்கும் 
உள்ளழிக்க லாகா அரண் . 


422 


சென்ற இடத்தால் செலவிடா தீதொரீஇ 
நன்றன்பால் உய்ப்ப தறிவு . 


423 


எப்பொருள் யார்யார்வாய்க் கேட்பினும் அப்பொருள் 
மெய்ப்பொருள் காண்ப தறிவு . 


424 


எண்பொருள வாகச் செலச்சொல்லித் தான் பிறர்வாய் 
நுண்பொருள் காண்ப தறிவு . 


425 


உலகம் தழீஇய தொட்பம் மலர்தலும் 
கூம்பலும் இல்ல தறிவு . 


426 


எல்ல துறைவது உலகம் உலகத்தோடு 
அவ்வ துறைவது அறிவு . 


427 


அறிவுடையார் ஆவ தறிவார் அறிவிலார் 
அஃதறி கல்லா தவர் . 


428 


அஞ்சுவ தஞ்சாமை பேதைமை அஞ்சுவது 
அஞ்சல் அறிவார் தொழில். 


429 


எதிரதாக் காக்கும் அறிவினார்க் கில்லை 
அதிர வருவதோர் நோய் 


430 


அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் 
என்னுடைய ரேனும் இலர் . 


128 


43 Weisheit * 


421 Weisheit ist eine Rüstung , die vor dem Untergang 
schützt ; sie ist eine innere Festung , die selbst der Feind nicht 
zu stürmen vermag . 


422 Weisheit läßt die Sinne nicht schweifen , wie s ihnen 
beliebt , auf daß sie vom Bösen lassen und dem sich ergeben , 
was gut. 


423 Weisheit ist , das Wahre vom Falschen zu scheiden , 
wer immer es sagt . 


424 Der Weise spricht , daß ihn alle verstehen ; immer 
versteht er der anderen Wort . 


425 Den Weisen liebt alle Welt , besitzt er ein 
ausgeglichenes Wesen und übertreibt nicht zur einen und 
anderen Seit . 


426 Sich dem Laufe der Welt zu ergeben ist wahrhaftig 
weise . 


427 Die Weisen wissen , was Künftiges kommt ; der Tor 
aber schaut nicht voraus . 


428 Töricht ist es , Gefahr nicht zu fürchten ; was aber zu 
fürchten ist , fürchten die Weisen . 


429 Die Weisen wissen , was Künftiges kommt und 
wappnen sich bald ; selbst furchtbarstes Unglück erschrecket 
sie nicht . 


430 Alles besitzen die Weisen ; die Toren , was immer sie 
auch erwarben , besitzen doch nichts . 


129 


குற்றங்கடிதல் 


431 


செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் 
பெருக்கம் பெருமித நீர்த்து . 


432 


இவறலும் மாண்பிறந்த மானமும் மாணா 
உவகையும் ஏதம் இறைக்கு . 


433 


தினைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையாக் 
கொள்வர் பழிநாணு வார் . 


434 


குற்றமே காக்க பொருளாகக் குற்றமே 
அற்றம் தரூஉம் பகை . 


435 


வருமுன்னர்க் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் 
வைத்தூறு போலக் கெடும் . 


436 


தன் குற்றம் நீக்கிப் பிறர் குற்றம் காண்பிற்பின் 
என் குற்ற மாகும் இறைக்கு . 


437 


செயற்பால செய்யா திவறியான் செல்வம் 
உயற்பால தன்றிக் கெடும் . 


438 


பற்றுள்ளம் என்னும் இவறன்மை எற்றுள்ளும் 
எண்ணப் படுவதொன் றன்று . 


439 


லியவற்க எஞ்ஞான்றும் தன்னை நயவற்க 
நன்றி பயவா வினை . 


440 


காதல் காதல் அறியாமை உய்க்கிற்பின் 
ஏதில ஏதிலார் நூல் . 


130 


44 Fehler vermeiden 


431 Die Größe derer ist über alles erhaben , die frei sind 
von Niedertracht , Hochmut und Zorn . * 


432 Eines Herrschers Fehler sind Hochmut, gemeines 
Vergnügen und Geiz . 


433 Ein Fehler mag sein wie ein Hirsekorn klein ; so groß 
wie ein Baum * ist er dem , der fürchtet die Schuld . 


434 Hüte dich davor , Falsches zu tun ; Fehler sind 
übermächtige Feinde und stürzen dich ins Verderben . 


435 Vor künftigem Unheil schütze dich bald ; du wirst 
sonst gewißlich zerstöret wie Stroh , das im Feuer zu Asche 
verbrennt . 


436 Erkenne die eigenen Fehler und lege sie ab ; der 
anderen Schwächen richte erst dann . Welch Übel vermag 
dich dann noch zu treffen ? 


437 Der Geizhals , der auf dem Gelde hockt und nicht 
gibt , verliert es gewiß . 


438 Des Geizhalses Habgier ist unter allen Lastern das 
schlimmste . 


439 Erhebe dich niemals über die andern ; laß fahren 
dahin , was nichts Gutes erbringt . 


440 Vergeblich sind alle schmählichen Ränke des Feinds, 
folgst du deinen Zielen besonnen und planest geheim . 


131 


ல் 


LS 


பெரியாரைத் துணைக்கோட 


441 


அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை 
திறனறிந்து தேர்ந்து கொளல். 


442 


உற்றநோய் நீக்கி உ W அமை முற்காக்கும் 
பெற்றியார்ப் பேணிக் கொளல் . 


443 


அரியவற்று ளெல்லாம் அரிதே பெரியாரைப் 
பேணித் தமராக் கொளல் . 


444 


தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் 
வன்மையு ளெல்லாந் தலை . 


445 


கழ்வார்கண் ணாக ஒழுகலான் மன்னவன் 
கழ்வாரைச் சூழ்ந்து கொளல் . 


446 


தக்கா ரினத்தனாய்த் தானொழுக வல்லானைச் 
செற்றார் செயக்கிடந்த தில் . 


447 


இடிக்குந் துணையாரை ஆள்வாரை யாரே 
கெடுக்குந் தகைமை யவர் . 


ԿԿ 8 


இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் 
கெடுப்பா ரிலா லுங் கெடும் . 


449 


முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாஞ் 
சார்பிலார்க்கு இல்லை நிலை . 


450 


பல்லார் பகைகொளலிற் பத்தடுத்த தீமைத்தே 
நல்லார் தொடர்கை லிடல் , 


132 


45 Die Gunst der wahrhaft Großen erlangen 


441 Achte sie hoch , die weise geworden und rechtschaffen 
sind , und trachte danach , ihrer Freundschaft würdig zu sein . 


442 Pflege Freundschaft mit denen , die es vermögen , vor 
künftigem Unheil dich zu bewahren und auch von allen 
Übeln befreien . 


443 Der Würdigen Zuneigung zu erlangen ist seltenste 
Segnung seltenen Guts . 


444 

Sind jene , die würdiger sind als du , deine Freunde 
geworden , gewinnest du Kraft, gegen die alle andere Stärke 
verblaßt . 


445 Sei klug und wähle Minister sorgfältig aus ; sie sind 
deine Augen . 


446 Wer würdige Freunde hat , braucht nicht zu fürchten 
den grausamen Feind . 


447 Wo ist der Feind , der Herrscher vernichtet, wenn 
Freunde er hat , die tadeln , so Falsches er tut ? 


448 Der Unbesonnene stürzt ins Verderben , wird er nicht 
von guten Freunden ermahnt ; vernichtet zu werden , braucht 
er keine Feind . 


449 Wer ohne Vermögen , macht keinen Gewinn ; starke 
Herrschaft ohne der Weisen helfende Hand hat keinen 
Bestand . 


450 Töricht, wer viele Feinde sich schafft; zehnmal 
verwerflicher ist es , die Freundschaft der Guten * von sich 
zu weisen . 


133 


46 


சிற்றினம் சேராமை 


451 


சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் 
சுற்றமாச் கழ்ந்து விடும் . 


452 


நிலத்தியல்பால் நீர் திரிந் தற்கும் மாந்தர்க்கு 
இனத்தியல்ப தாகும் அறிவு . 


453 


மனத்தானாம் மாந்தர்க் குணர்ச்சி இனத்தானாம் 
இன்னான் எனப்படுஞ் சொல் . 


454 


மனத்து ளது போலக் காட்டி ஒருவற்கு 
இனத்துள தாகும் அறிவு . 


455 


மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் 
இனந்தூய்மை தூவா வரும் . 


456 


மனந்தூயார்க் கெச்சம்நன் நாம் இனந்தூயார்க்கு 
இல்லைநன் றாகா வினை . 


457 


மன நலம் மன்னுயிர்க் காக்கம் இனநலம் 
எல்லாப் புகழம் தரும் . 


458 


மன நலம் நன் குடைய ராயினும் சான்றோர்க்கு 
இனநலம் ஏமாப் புடைத்து . 


459 


மன நலத்தின் ஆகும் மறுமைமற் றஃதும் 
இன நலத்தின் ஏமாப் புடைத்து . 


460 


நல்லினத்தி லூங்குந் துணையில்லை தீயினத்தின் 
அல்லற் படுப்பதூஉம் இல் . 


134 


46 Schlechter Umgang 


451 Die Würdigen fürchten gemeine Gesellschaft; das 
Pack sucht den Pöbel , als ob s seine eigen Familie wär . 


452 Das Wasser ist gut oder schlecht wie der Acker , den 
es durchfließt; der Mensch ist wie die Gesellschaft, mit der 
er verkehrt . 


453 Was der Mensch wahrnimmt , hängt ab vom 
Verstand * , aber sein Ruf von der Gesellschaft, mit der er 
verkehrt . 


454 Weisheit scheint im Verstande zu liegen ; in Wahrheit 
ist ihr Zuhaus die Gesellschaft, mit der man verkehrt . 


455 Reinheit des Herzens und Reinheit der Tat sind 
immer so lauter wie die Gesellschaft, mit der man verkehrt . 


456 Wer reinen Herzens, erfreuet sich rechtschaffener 
Kinder; alles wird unter den Händen derer gedeihen , die 
sich guten Umgang erwählen . 


457 Ein lauteres Herz ist den Lebenden kostbares Gut ; 
gute Gesellschaft bringt ihnen Ruhm . 


458 Die Weisen haben ein lauteres Herz ; gute 
Gesellschaft der Weisen machet sie stark . 


459 Lautere Herzen wählten das künftige Glück * ; gute 
Gesellschaft machet sie stark . 


460 Es gibt keinen größeren Beistand als gute 
Gesellschaft; nichts aber schaffet größeres Leid als Umgang 
mit Pack . 


135 


47 


தெரிந்து செய 

யல்வகை 


461 


அழிவது உம் ஆவதூஉம் ஆகி வழிபயக்கும் 
ஊதியமும் கழ்ந்து செயல் . 


462 


தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார்க்கு 
அரும்பொருள் யாதொன்றும் இல் . 


463 


ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்லினை 
ஊக்கார் அறிவுடை யார் . 


464 


தெளிவி லதனைத் தொடங்கார் இளிவென்னும் 
ஏதப்பாடு அஞ்சு பவர் . 


465 


வகையறச் சூழா தெழுதல் பகைவரைப் 
பாத்திப் படுப்பதோ ராறு . 


466 


செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க 
செய்யாமை யாலும் கெடும் . 


467 


எண்ணித் துணிக கருமம் துணிந்தபின் 
எண்ணுவம் என்பது இழுக்கு . 


468 


ஆற்றன் வருந்தா வருத்தம் பலர்நின்று 
போற்றனும் பொத்துப் படும் . 


469 


நன்றாற்ற லுள்ளுந் தவறுண்டு அவரவர் 
பண்பறிந் தாற்றாக் கடை . 


470 


எள்ளாத எண்ணிச் செயல்வேண்டும் தம்மொடு 
கொள்ளாத கொள்ளாது உலகு . 


136 


47 Überlegen , bevor man handelt 


461 Denke sorgfältig nach und wäge Einsatz , Verlust und 
Gewinn ; erst dann sollst du handeln . 


462 Wer zuverlässige Freunde befragt, überlegt und 
handelt danach , kann alles erreichen . 


463 Die Weisen verlocket nicht zweifelhafter Gewinn ; sie 
gehen ein Wagnis nicht ein , wenn s ihnen Verlust des 
Vermögens beschert. 


464 Wer Schmach und Schande fürchtet, gehet ein Wagnis 
nicht ein , hat er es nicht vorher gründlich bedacht . 


465 Es ist , als ob der Feind wie die Saat auf bereitetem 
Acker gedeiht , wird vorher nicht gründlich alles * bedacht . 


466 Wer tut , was nicht getan werden darf, fällt der 
Vernichtung anheim ; wer es nicht wagt, was getan werden 
muß , geht gleichsam zugrund. 


467 Denke erst nach , dann wage den Schritt; es erst zu 
wagen und dann zu sagen : " Wir werden es später bedenken ! " 
birgt große Gefahr. 


468 Wer sich nicht müht , sein Werk recht zu tun , * wird 
alles verlieren , auch wenn er große Hilfe erfährt. 


469 Wer nicht das Wesen derer bedenkt , denen er Gutes 
erweist, handelt falsch . 


470 Was immer du tust , gib niemandem Anlaß für Spott 
oder Tadel; die Welt duldet nicht , was * unwürdig ist . 


137 


வலியறி தல் 


471 


வினை வலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் 
துணைவலியும் தூக்கிச் செயல் 


472 


ஒல்வ தறிவது அறிந்ததன் கண்தங்கிச் 
செல்வார்க்குச் செல்லாதது இல் . 


473 


உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி 
இடைக்கண் முரிந்தார் பலர் . 


474 


அமைந்தாங் கொழகான் அளவறியான் தன்னை 
லியந்தான் விரைந்து கெடும் . 


475 


பீலிபெய் சாகாடும் அச்சிறும் அப்பண்டஞ் 
சால மிகுத்துப் பெயின் . 


476 


நுனிக்கொம்பர் ஏறினார் அஃ திறந் தூக்கின் 
உயிர்க்கிறுதி யாகி விடும் . 


477 


ஆற்றின் அளவறிந்து ஈக அதுபொருள் 
போற்றி வழங்கும் நெறி 


478 


ஆகாறு அளவிட்டி தாயினுங் கேடில்லை 
போகாறு அகலாக் 
கடை . 


179 


அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல 
இல்லாகித் தோன்றாக் கெடும் . 


480 


உளவரை தூக்காத ஒப்புர வாண்மை 
வளவரை வல்லைக் கெடும் . 


138 


48 Die Stärke beurteilen 


471 Bedenke die Schwierigkeit des , was du willst, wäge die 
eigene Kraft, der Gegner und Bundesgenossen ; dann handle . 


472 Wer seine Fähigkeiten erkennt und was zu wissen ist , 
weiß , wer seine Stärke und Grenzen kennt , kann alles 
erreichen . 


473 Viele vollendeten nicht , was sie einst begannen ; in 
Abenteuer stürzten sie sich aus Selbstüberschätzung, und was 
sie auch taten , brach doch inmitten entzwei. 


474 Wer Frieden nicht will und die Grenzen der Macht 
nicht erkennt , nimmt schnelles und schmähliches End . 


475 Die Achse des überladenen Wagens zerbricht , kommt 
auch nur eine Pfauenfeder hinzu . 


476 Wer in die Spitze des Baumes steigt, muß elend 
verderben , will er noch höher hinaus. 


477 Halte das rechte Maß , wenn du gibst ; das ist der Weg , 
den Wohlstand zu wahren . 


478 Ist der Zufluß auch eng , so ist es doch ohne Belang , 
solange der Abfluß nicht breiter ist als der Zufluß . * 


479 Scheinen das Leben auch reich und der Wohlstand 
gar groß : Kennet der Mensch nicht rechtes Maß , SO 
schwindet doch alles dahin . 


480 Schnell muß der Wohlstand unter den Händen 
zerrinnen , wird er für nutzlose Dinge verpraſt. 


139 


49 


காலம் 

அறிதல் 


481 


பகல்வெல்லும் கூகையைக் காக்கை இகல்வெல்லும் 
வேந்தர்க்கு வேண்டும் பொழுது , 


482 


பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினைத் 
தீராமை ஆர்க்கும் கயிறு . 


483 


அருவினை என்ப உளவோ கருலியான் 
காலம் அறிந்து செயின் . 


484 


ஞாலம் கருதினுங் கைகூடும் காலம் 
கருதி இடத்தாற் செயின் 


485 


காலம் கருதி இருப்பர் கலங்காது 
ஞாலம் கருது பவர் . 


486 


ஊக்க முடையான் ஒடுக்கம் பொருதகர் 
தாக்கற்குப் பேருந் தகைத்து . 


487 


பொள்ளென ஆங்கே புறம்வேரார் காலம்பார்த்து 
உள்வேர்ப்பர் ஒள்ளி யவர் . 


488 


செறுநரைக் காணின் சுமக்க இறுவரை 
காணின் கிழக்காம் தலை 


489 


எய்தற் கரியது இயைந்தக்கால் அந்நிலையே 
செய்தற் கரிய செயல் . 


490 


கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் 
குத்தொக்க சீர்த்த இடத்து . 


140 


49 Den rechten Augenblick erkennen . 


481 Die Krähe besiegt die Eule am Tage ; den rechten 
Zeitpunkt nutzet der Herrscher , zu schlagen den Feind . 


482 Zur rechten Zeit zu handeln ist eine Schnur ; sie 
bindet den Herrscher fest an das Glück * . 


mit 


483 Was vermag dem entgegenzustehen , der 
angemessenen Mitteln zur rechten Zeit handelt ? 


484 Wer handelt am richtigen Ort und zur günstigsten 
Stund , vermag sogar zu erobern die Welt. 


485 Wer die Welt erobern will , harre geduldig auf 
günstigste Stund . 


486 Der gelassene Starke gleichet dem kämpfenden 
Widder ; er macht einen Schritt erst zurück , und dann setzt 
er an zum vernichtenden Sprung . 


487 Die Weisen zeigen nicht gleich ihren Zorn ; sie nähren 
ihn heimlich und warten auf günstigste Stund . 


488 

Beuge dich geduldig der Last eines übermächtigen 
Feinds; neigt seine Macht sich dem Ende , greife ihn an , und 
leichte Beute wird er dir sein . 


489 Wenn wider Erwarten sich gute Gelegenheit naht , 
zaudere nicht und mache Unmögliches wahr . 


490 Ist die Zeit gegen dich , täusche Friedfertigkeit vor ; 
wie ein Reiher warte geduldig auf Beute , und schlage dann 
zu wie sein Schnabel so schnell . * 


141 


50 


இட 


ன் 


அறி தல் 


491 


தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க மற்றும் 
இடங்கண்ட பின் அல் லது 


492 


முரண்சேர்ந்த மொய்ம்பி னவர்க்கும் அரண்சேர்ந்தாம் 
ஆக்கம் பலவந் தரும் . 


493 


ஆற்கரும் ஆற்றி அடுப இடனறிந்து 
போற்றார்கண் போற்றிச் செயின் . 


494 


எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து 
துன்னியார் துன்னிச் செயின் . 


495 


நெடும்புன லுள் வெல்லும் முதலை அடும்புனலின் 
நீங்கின் அதனைப் பிற 


496 


கட லோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் 
நாவாயும் ஓடாநிலத்து . 


497 


அஞ்சாமை அல்லால் துணைவேண்டா எஞ்சாமை 
எண்ணி இடத்தாற் செயின் . 


498 


சிறுபடையான் செல்லிடம் சேரின் உறுபடையான் 
ஊக்கம் அழிந்து விடும் . 


499 


சிறைநலனும் சீரும் இலரெனினும் மாந்தர் 
உறை நிலத்தோடு ஒட்டல் அரிது . 


500 


காலாழ் களரில் நரியடும் கண்ணஞ்சா 
வேலாள் முகத்த களிறு . 


142 


50 Den rechten Ort wählen 


491 Bevor du streitest , finde dafür den richtigen Ort; doch 
denke vom Feind nicht gering. 


492 

Die starke Festung ist größter Vorteil selbst dem 
mächtigen Starken . 


493 Am richtigen Ort haben selbst die Schwachen Erfolg, 
wenn sie sich nicht überschätzen . 


494 Die Pläne des Gegners werden durchkreuzt, erwartest 
du ihn am richtigen Ort . 


495 Das Krokodil ist mächtig im tiefen Gewässer ; an Land 
ist es nur ein Spielball des Feinds. 


496 Das Schiff segelt nur auf dem Meer , an Land kommt 
es nicht von der Stell ’ ; der Wagen * kann trotz seiner großen 
Räder auf Wasser nicht fahren . 


497 Vorausschauend Denken und Wagemut verhelfen am 
richtigen Ort dem tapferen Manne zum Sieg . 


498 Ist die Streitmacht auch schwach , am richtigen Ort 
kann sie den starken Gegner besiegen . 


499 Ein Gegner mag schwach sein und ohne der Festung 
mächtigen Schutz : Ihn anzugreifen auf seinem eigenen Boden 
ist schwer . 


500 Vor Lanzenträgern weichet kein mutiger Elefant; mit 
Zähnen wie Lanzen tötet er sie , doch kann er nichts richten 
gegen den Fuchs auf morastigem Grund . 


143 


51 


தெரிந்து தெளிதல் 


501 


அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் 
திறந்தெரிந்து தேறப் படும் . 


502 


குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பரியும் 
நானுடையான் கட்டே தெளிவு . 


503 


அரியகற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் 
இன்மை அரிதே வெளிறு . 


504 


குணம்நாடிக் குற்றமும் நாடி அவற்றுள் 
மிகைநாடி மிக்க கொளல் . 


505 


பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் 
கருமமே கட்டளைக் கல் . 


506 


அற்கரைத் தேறுதல் ஓம்புக மற்றவர் 
பற்றிலர் நாணார் பழி . 


507 


காதன்மை கந்தா அறிவறியார்த் தேறுதல் 
பேதைமை யெல்லாம் தரும் . 


508 


தேரான் பிறனைத் தெளிந்தான் வழிமுறை 
தீரா இடும்பை தரும் . 


509 


தேறற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் 
தேறுக தேறும் பொருள் . 


510 


தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் 
தீரா இடும்பை தரும் . 


144 


51 Auswahl von Getreuen 


501 Vier Prüfungen soll der Getreue bestehen : Finde 
heraus, ob er tugendhaft ist, Vermögen besitzt und Freude 
am Leben und ob er Furcht vor dem Tode verspürt. 


502 Erwähle den Mann aus guter Familie als deinen 
Getreuen , ist frei er von Tadel und fürchtet er Schande und 
Schmach . 


503 Selbst unter den Weisen mit seltenem Wissen und 
ohn einen Makel ist schwerlich einer zu finden , der alles 
schon weiß . 


504 Wäge Verdienste und Schwächen des Mannes ; was 
überwiegt, nimm als seine Natur . * 


505 Maßstab für großes und niedriges Wesen des 
Menschen sind seine Taten allein . 


506 Vertraue nicht denen , die ohne Verwandte ; sie sind 
ohne Halt und fürchten nicht Schande und Schmach . 


507 Wer Vorlieben zeigt und Toren vertraut und sie als 
Berater erwählt, wird diesen Fehler schwer büßen . 


508 Wer einem Fremden vertraut , hat er ihn nicht vorher 
geprüft, beschwöret Sorgen , die nimmermehr enden , aufs 
Haupt gar der Nachkommenschaft. 


509 Niemandem traue , hast du ihn nicht vorher geprüft; 
wie er dir diene , entscheide erst dann . 


510 Wer jemandem , ohne ihn vorher geprüft zu haben , 
vertraut und jenen mißtraut, die er vorher für würdig befand, 
ist Urheber endlosen Leids. 


145 


52 


தெரிந்து லினனயாடல் 


511 


நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த 
தன்மையான் ஆளப் படும் . 


512 


வார் பெருக்கி வளம்படுத்து உற்றவை 
ஆராய்வான் செய்க வினை .. 


513 


அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் 
நன் குடையான் கட்டே தெளிவு . 


514 


எனைவகையான் தேற்யக் கண்ணும் வினன வகையான் 
வேனாகும் மாந்தர் பலர் . 


515 


அறந்தாற்றச் செய்கிற்பாற்கு அல்லால் வினை தான் 
சிறந்தானென்று ஏவற்பாற் றன்று . 


516 


செய்லானை நாடி வினைநாடிக் காலத்தோடு 
எய்த உணர்ந்து செயல் . 


517 


இதனை இதனால் இவன் முடிக்கும் என்ஜாய்ந்து 
அதனை அவன் கண் விடல் . 


518 


லினைக்குரிமை நாடிய பின்றை அவனை 
அதற்குரிய னாகச் செயல் . 


519 


க 


லினனக்கண் வினையுடையான் கேண்மைலே 
நினைப்பானை நீங்கும் திரு . 


520 


நாடோறும் நாடுக மன்னன் வினனசெய்வான் 
கோடாமை கோடா துலகு . 


146 


52 Übertragung von Aufgaben 


511 Wer zwischen Gut und Böse kann scheiden und Gutes 
erwählt, der trete in deinen Dienst . 


512 Wer Quellen des Reichtums erschließt , des Landes 
Wohlstand mehret und Unheil abwehrt, der trete in deinen 
Dienst . 


513 Wer ohne Habgier , voll redlicher Lieb , wer klaren 
Verstand und Weitblick besitzt , wer also diese vier Tugenden 
hat , der trete in deinen Dienst . 


514 Viele werden für gut befunden , doch ändern sie sich 
im Laufe der Zeit und kommen dann ihren Pflichten nicht 
nach . 


515 In deine Dienste stelle Getreue , die klug sind und 
fähig und gut, doch laß die persönliche Neigung beiseit. 


516 Hast du den fähigen Mann erwählt, laß ihn das Werk 
beginnen zur richtigen Zeit . 


517 Finde heraus , wer fähig ist , die Arbeit zu tun ; in 
seiner Verantwortung werd sie ihm dann übertragen . 


518 Hast du den fähigen Mann erwählt, versetze ihn auch 
in die Lage, eigenverantwortlich die Arbeit zu tun . 


519 Wer dem Manne mißtraut , der sein Bestes gibt , den 
wird das Glück * schnell verlassen . 


520 Der Herrscher wache alle Zeit über sie , die ihm sind 
ergeben ; sind sie getreu , gedeihet das Land . 


147 


53 


சுற்றந் 

தழால் 


521 


பற்றற்ற கண்னும் பழைமைபா ராட்டுதல் 
சுற்றத்தார் கண்ணே 


யுள . 


522 


விருப்பமச் சுற்றம் இயையின் அருப்பமா 
ஆக்கம் பலவுந் தரும் . 


523 


அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளாக் 
கோடின்ற நீர்நிறைந் தற்று . 


524 


சுற்றத்தால் சுற்றப் பட ஒழுகல் செல்வந்தான் 
பெற்றத்தால் பெற்ற பயன் . 


525 


கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய 
சுற்றத்தால் சுற்றப் படும் . 


526 


பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் 
மருங்குடையார் மாநிலத்து இல் . 


527 


காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் 
அன்னநீ ரார்க்கே உள . 


528 


பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் 
அது நோக்கி வாழ்வார் பலர் . 


529 


தமராகித் தற்றுறந்தார் சுற்றம் அமராமைக் 
காரணம் இன்றி வரும் . 


530 


உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை 

வேந்தன் 
இழைத்திருந்து எண்ணிக் கொளல் . 


148 


53 Für die Verwandten sorgen 


521 In schweren Zeiten zeigen nur die Verwandten 
beständige Treu . 


des 


522 Wer mit getreuen Verwandten gesegnet, 
Wohlstand wächst und gedeiht. 


523 Das Leben des Reichen ohne getreue und liebend 
Verwandte gleicht einem Wasser * ohne begrenzende Ufer, 
das allen Wohlstand fortschwemmt. 


524 Geborgenheit im Kreise der Lieben gibt einem Leben 
in Wohlstand erst Sinn . 


525 Verwandte zuhauf suchen den , der freigiebig ist und 
sie freundlich empfängt. 


526 Wer freigiebig ist und dem Zorn nicht erliegt , kann 
seine getreuen Verwandten auf Erden nicht zählen . 


527 Die Krähe versteckt nicht selbstsüchtig die Beute , 
doch teilet sie gern ; Wohlstand mag nur bei denen 
verweilen *, die wie die Krähen gern teilen . 


528 Wer jeden seiner Verwandten nach dessen 
Verdiensten behandelt , tut recht ; denn viele wollen Vorteil 
genießen , und teilen mögen sie nicht. 


529 Wer einst dich verließ , der kehret zurück und bleibet 
bei dir , behebst du den Grund für den Streit . 


530 Wer einst dich verließ und kehret zurück mit 
hinterhältigem Plan , den nimm wieder auf; doch sei vor ihm 
auf der Hut . 


149 


54 


பொச்சாவாமை 


531 


இறந்த வெகுளியின் தீதே சிறந்த 
உவகை மகிழ்ச்சியிற் சோர்வு . 


532 


பொச்சாப்புக் கொல்லும் புகழை அறிவினை 
நிச்ச நிரப்புக்கொன் சங்கு . 


533 


பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை அதுவுலகத்து 
எப்பால் நு லோர்க்கும் துணிவு . 


534 


அச்ச முடையார்க்கு அரணில்லை ஆங்கில்லை 
பொச்சாப் புடையார்க்கு நன்கு 

. 


536 


இழக்காமை யார்மாட்டும் என்றும் வழுக்காமை 
வாயின் அதுவொப்பது இல் . 


537 


அரிய என்று ஆகாத இல்லைபொச் சாவாக் 
கருலியால் போற்றிச் செயின் . 


538 


புகழ்ந்தலை போற்றச் செயல்வேண்டும் செய்யாது 
இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல் . 


539 


இகழ்ச்சியின் கெட்டானர உள்ளுக தாந்தம் 
மகிழ்ச்சியின் மைந் துறும் போழ்து . 


540 


உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றுந்தான் 
உள்ளியது உள்ளப் பெறின் . 


150 


54 Wachsamkeit gegenüber Sorglosigkeit 


531 Schlimmer als rasender Zorn ist Sorglosigkeit, 
erwachsen aus übertriebener , selbstgefälliger Art. 


532 Wer sich in falscher Sicherheit wieget , tötet den 
Ruhm ; gleichsam zerstöret andauernde Armut auch den 
Verstand * . 


533 Die Sorglosen können nicht Ehren erwerben ; das 
lehren alle Schulen der Welt . 


534 Dem Feigen nützen Festungen nichts , dem Sorglosen 
nicht , was er hat * . 


535 Wer sich beizeiten aus Sorglosigkeit nicht wappnet 
gegen Gefahr, wird es noch bitter beklagen. 


536 Zu allen Zeiten sei wachsam und gegen jedermann 
auf der Hut ; nichts kommet der Wachsamkeit nah . 


537 Walte in Vorsicht und sei auf der Hut , was immer 
du tust ; so kannst du alles erreichen . 


538 Tu das allein , was die Weisen geraten ; in keiner der 
sieben Wiedergeburten * wird sonst das Unheil weichen von 
dir . 


539 Wenn Stolz dich versuchen und selbstgefällige Art, 
denke an sie , die ins Unglück stürzten aus Sorglosigkeit . 


540 Richte dein Augenmerk nur auf das Ziel ; so wird es 
dir leicht sein , es zu erreichen . 


151 


55 


செங்கோன்மை 


541 


ஓர்ந்துகண் ணோடாது இறைபுரிந்து யார்மாட்டும் 
தேர்ந்துசெய் வஃதே முறை . 


542 


4 


வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் 
கோல்நோக்கி வாழும் குடி . 


543 


அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய 
நின்றது மன்னவன் கோல் . 


Տկ և 


குடிதழீ இக் கோலோச்சும் மாநில மன்னன் 
அடிதழீ இ நிற்கும் உலகு . 


545 


இயல்புளிக் கோலோச்சும் மன்னவன் நாட்ட 
பெயலும் விளையுளும் தொக்கு . 


546 


வேலன்று வென்றி தருவது மன்னவன் 
கோலதூஉம் கோடா தெனின் . 


547 


இறைகாக்கும் வையக மெல்லாம் அவனை 
முறைகாக்கும் முட்டாச் செயின் . 


548 


எண்பதத்தான் ஓரா முறைசெய்யா மன்னவன் 
தண்பதத்தான் தானே கெடும் . 


549 


குடி புறங் காத்தோம்பிக் குற்றம் கடிதல் 
வடுவன்று வேந்தன் தொழில் ,. 


550 


கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் 
களைகட் டதனொடு நேர் . 


152 


55 Gerechte Herrschaft 


541 Wäge dein Urteil wohlweislich ab , sei unparteiisch 
und frage die Weisen um Rat , daß jedermann Gerechtigkeit 
widerfahre . 


542 Die Welt schaut zur Regenwolke empor , denn sie 
bringet Leben ; das Volk schaut zum Zepter * des Herrschers 
empor , denn es ist sein Wohlfahrt und Schutz . 


543 Das Zepter des Herrschers ist sicherster Hort für 
jegliche Tugend und Weisheit der Weisen . 


544 Die Welt ist zu Füßen des edlen Herrschers geborgen , 
trägt er sein Zepter aus Liebe zum Volk ; die Herrschaft 
dieses Gerechten wird nimmer vergehen . 


545 Das Land hat reiche Ernten und Regen in Fülle , wird 
es von einem gerechten Herrscher regiert . 


546 Hindert ihn nichts in dem Flug auf sein Ziel , siegt 
doch nicht der Speer ; den Sieg bringt das Zepter , neigt es 
sich nicht nach der einen und anderen Seit . 


547 Der Herrscher , der sich nicht neigt nach der einen 
und anderen Seit , beschirmt alle Welt ; ist er gerecht , schützt 
das Zepter auch ihn . 


548 Wer dem Volk nicht Gehör schenkt und ungerecht 
ist , der stürzet vom Thron ; elend muß er verderben auch 
ohne den Feind . 


549 Der Herrscher , welcher das Volk bewahrt vor inn rem 
und äußerem Feind , dem ist es nicht Makel , doch fürstliche 
Pflicht, die Übeltäter zu strafen . 


550 Der Richter * verurteilt gemeine Mörder zum Tode, 
als jätete Unkraut er im blühenden Feld . 


153 


56 


கொடுங்கோன்மை 


551 


கொலைமேற்கொண் டாரிற் கொடிதே அலைமேற்கொண்டு 
அல்லவை செய்தொழுகும் வேந்து . 


552 


வேலொடு நின்றான் இடு என் றதுபோலும் 
கோலொடு நின்றான் இரவு . 


553 


நாடொறும் நாடி முறைசெய்யா மன்னவன் 
நாடொறும் நாடு கெடும் . 


554 


கூமும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடிச் 
கழாது செய்யும் அரசு . 


555 


அல்லற்பட்டு ஆற்றாது அழுதகண் ணீரன்றே 
செல்வத்தைத் தேய்க்கும் படை . 


556 


மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃதின்றேல் 
மன்னாவாம் மன்னர்க் கொளி . 


557 


துளியின்மை ஞாலத்திற்கு எற்றற்றே வேந்தன் 
அளியின்மை வாழும் உயிர்க்கு . 


558 


இன்மையின் இன்னாது உடைமை முறைசெய்யா 
மன்னவன் கோற்கீழ்ப் படின் . 


559 


முறைகோடி மன்னவன் செய்யின் உறைகோடி 
ஒல்லாத வானம் பெயல் . 


560 


ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல்மறப்பர் 
காவலன் காவான் எனின் . 


154 


56 Gewaltherrschaft 


551 Wer das Volk unterdrückt und schmählich 
mißbraucht , ist grausamer gar als ein Mörder . 


552 Wer von dem Volke erdrückende Lasten und Steuern 
erzwingt, gleichet bewaffnetem Strauchdieb am Weg . 


553 Des Herrschaft schwindet mit jedem Tage dahin , der 
Unrecht hinnimmt und es nicht täglich bekämpft . 


554 Wer willkürlich herrscht und ungerecht ist , verlieret 
sein Königreich und das Volk . 


555 Die Tränen des unter dem Joch des Tyrannen 
leidenden Volkes wischen gewißlich hinweg , was der 
Herrscher besitzt . 


556 Gerechtigkeit schaffet dem Herrscher dauernden 
Ruhm ; Ungerechtigkeit verdunkelt das Licht seiner Ehren . 


557 Ohne den Regen verdorret das Land ; es leidet 
gleichsam unter der Knute des grausamen Herrschers das 
Volk . 


558 Unter dem Joch des ungerechten Tyrannen ist 
Wohlstand bitt rer als bittere Not . 


559 Selbst zur Monsunzeit halten die Wolken den Regen 
zurück , mißachtet der Herrscher Recht und Gesetz , 


560 Das Euter der Kuh trocknet aus , * und Brahmanen 
vergessen , was sie einst gelehrt , wachet der Herrscher nicht 
über Recht und Gesetz . 


155 


57 


வெருவந்த செய்யாமை 


561 


தக்காங்கு நாடித் தலைச்செல்லா வண்ணத்தால் 
ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து . 


562 


கடிதோச்சி மெல்ல எறிக நெடிதாக்கம் 
நீங்காமை வேண்டு பவர் . 


563 


வெருவந்த செய்தொழுகும் லெங்கோல னாயின் 
ஒருவந்தம் ஒல்லைக் கெடும் . 


564 


இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் 
உறைகடுகி ஒல்லைக் கெடும் . 


565 


அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் 
பேஎய்கண் டன்னது உடைத்து . 


566 


கடுஞ்சொல்லன் கண்ணில னாயின் நெடுஞ்செல்வம் 
நீடின்றி ஆங்கே கெடும் . 


567 


கடுமொழியும் கையிகந்த தாண்டமும் வேந்தன் 
அடுமுரண் தேய்க்கும் அரம் . 


568 


இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றிச் 
சீறின் சிறுகும் திரு . 


569 


செருவந்த போழ்திற் சிறைசெய்யா வேந்தன் 
வெருவந்து வெய்து கெடும் . 


570 


கல்லார்ப் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லது 
இல்லை நிலக்குப் பொறை . 


156 


57 Gewaltherrliches Handeln 


561 Der Herrscher führe gerechte Verhandlung und finde 
das rechte Maß , wenn er straft; das wird den Schuldigen 
hindern , fortan Böses zu tun . 


562 Wer seine Macht bewahren will , erhebe gewaltig die 
Faust , doch schlage nur sanft. 


563 Wer mit eiserner Faust regiert und Furcht und 
Schrecken verbreitet, steht schließlich allein ; schnell und 
gewißlich geht er zugrund . 


564 Ein Herrscher , welchen das Volk der Grausamkeit 
zeiht , verlieret schnell und gewißlich sein Leben und Reich . 


565 Wohlstand des Herrschers , der dem Volk kein Gehör 
schenkt und Gnade nicht übt , ist wie der Schatz , den ein 
böser Dämon bewacht . 


566 Spricht grausames Urteil der Herrscher und kann 
nicht verzeihen ,* verlieret er all sein Vermögen , so groß es 
auch sei . 


567 Des unbeugsamen Herrschers grausamer Spruch und 
seine furchtbaren Strafen feilen langsam , doch stetig an 
seiner eisernen Macht . 


568 Wer denen nicht folgt, die ihm raten , doch gegen sie 
wütet in rasendem Zorn , verliert seinen Wohlstand gewiß . 


569 Wer nicht für Verteidigung sorget beizeiten , wird vor 
dem Feinde im Kriege erzittern und elend vergehen . 


570 Unter keiner anderen Bürde stöhnet die Erde so sehr 
als unter der Last eines grausamen Herrn , der sich auf den 
Rat von Toren und Marktschreiern stützt . 


157 


58 


கண்ணோட்டம் 


571 


கண்ணோட்டம் என்னும் கழிபெருங் காரிகை 
உண்மையான் 

உண்டில் வுலகு . 


572 


கண்ணோட்டத் துள்ளது உலகியல் அஃதிலார் 
உண்மை நிலக்குப் பொறை . 


573 


பண்என்னாம் பாடற்கு இயைபின் றேல் கண்என்னாம் 
கண்ணோட்டம் இல்லாத கண் . 


574 


உளபோல் முகத்தெவன் செய்யும் அளலினால் 
கண்ணோட்டம் இல்லாத கண் . 


575 


கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் 
புண்ணென்று உணரப் படும் . 
மண்ணோ டியைந்த மரத்தனையர் கண்ணோ 
டியைந்துகண் ணோடா தவர் . 


576 


577 


கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் 
கண்ணோட்டம் இன்மையும் இல் . 


578 


கருமஞ் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு 
உரிமை உடைத்தில் வுலகு . 


579 


ஒறுத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண் ணோடிப் 
பொறுத்தாற்றும் பண்பே தலை . 


580 


பெயக்கண்டும் நஞ்சுண் டமைவர் நயத்தக்க 
நாகரிகம் வேண்டு பவர் . 


158 


58 Güte 


571 Jener bezaubernden Schönheit , Güte * genannt , 
verdanket die Welt , daß sie besteht . 


572 Die Welt lebt allein aus Güte der Herzen ; wer Güte 
nicht übt , ist der Erde nur Last. 


573 Was nützet ein Lied , wenn niemand es singt ? Was 
nützet das Aug ’ , ist Güte ihm fremd ? * 


574 Dienen die Augen , den Kopf zu verzieren oder um 
gütig zu blicken , wenn es geboten ? 


575 Der Augen Zier ist ein gütiger Blick ; ohne ihn sind 
sie Geschwüre am Kopf . 


576 Wes Augen gnadenlos blicken , ist wie ein Baum , der 
unbeweglich im Erdreich verharrt . 


577 Blind ist wahrlich , wer gütig nicht schaut ; wahrhaft 
kann sehen , des Aug voller Huld . 


578 Die Welt zu beherrschen ist ihnen bestimmt , die ihre 
Pflichten erfüllen voll Huld . 


579 Ein edles Wesen zu haben heißt , zu vergeben und 
gegen jene gütig zu sein , die dich gekränkt. 


580 Wer gütigen Wesens sein will , das seinesgleichen 
nicht hat , wird gar den Becher leeren voll Gift, das vor 
seinen Augen hineingetan ward . 


159 


59 


ஒற்டைல் 


581 


ஒற்றும் உரைசான்ற நூலும் இவையிரண்டும் 
தெற்றென்க மன்னவன் கண் . 


582 


எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் 
வல்லறிதல் வேந்தன் தொழில். 


583 


ஒற்றினான் ஒற்றிப் பொருள் தெரியா மன்னவன் 
கொற்றங் கொளக்கிடந்தது இல் . 


584 


வினை செய்வார் தம்சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு 
அனைவரையும் ஆராய்வது ஒற்று . 


585 


கண் 


கூடாஅ உருவொடு ண்ணஞ்சாது யாண்டும் 
உகாஅமை வல்லதே ஒற்று . 


586 


துறந்தார் படிவத்த ராகி இறந்தாராய்ந்து 
என் செயிலும் சோர்லிலது ஒற்று . 


587 


மறைந்தவை கேட்கவற் ஐகி அறிந்தவை 
ஐயப்பாடு இல்லதே ஒற்று , 


588 


ஒற்றொற்றித் தந்த பொருளையும் மற்றுமோர் 
ஒற்றனால் ஒற்றிக் கொளல் . 


589 


ஒற்சொற் றுணராமை ஆள்க உடன்வேர் 
சொல் தொக்க தேறப் படும் . 


590 


சிறப்பறிய ஒற்றின் கண் செய்யற்க செய்யின் 
புறப்படுத்தா னாகும் மறை . 


160 


59 Kundschafter 


581 Die wahren Augen des Herrschers sind Kundschafter 
und politischer Weitblick allein . 


582 Des Herrschers Pflicht ist , beizeiten zu wissen , was 
seinem Volke geschieht. 


583 Der Herrscher, der nicht beizeiten durch 
Kundschafter weiß , was in seinem Lande geschieht , wird 
nimmer siegen . 


584 Gute Kundschafter überwachen Beamte , Verwandte 
und Feinde des Lands. 


585 Gute Kundschafter fallen nicht auf; sie fürchten sich 
nicht und geben niemals Geheimnisse preis . 


586 Kundschafter tarnen sich als heilige Männer , so jeden 
geheimen Plan zu erfahren ; selbst unter schwerer Bedrohung 
verraten sie nichts . 


587 Ein Kundschafter kann jedes Geheimnis entlocken ; 
er weiß , was er weiß , wenn er dem Herrscher es sagt . 


588 

Jeder Bericht eines Kundschafters werde von einem 
zweiten Spion überprüft. 


589 Kundschafter sollen nichts wissen vom andern Spion , 
der mit der gleichen Arbeit betraut; wenn drei verschied ne 
Berichte sich gleichen , schenk ’ ihnen Glauben . 


590 Belohne Kundschafter nur im geheimen ; du gibst 
sonst dein eigen Geheimnis nur preis . 


161 


6o 


ஊக்கம் 


டை 


டை மை 


591 


உடைய ரெனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் 
உடையது உடையரோ மற்று . 


592 


பொருளுடைமை 


உள்ளம் உடைமை உடைமை 
நில்லாது நீங்கி விடும் . 


593 


ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் 
ஒருவந்தம் கைத்துடை யார் . 


594 


ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா 
ஊக்க முடையா னுழை . 


595 


வெள்ளத் தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் 
உள்ளத் தனையது உயர்வு . 


596 


உள்ளுவ தெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது 
தள்ளினும் தள்ளாமை நீர்த்து . 


597 


சிதைவிடத்து ஒல்கார் உரவோர் புதையம்பிற் 
பட்டுப்பா டூன்றும் களிறு . 


598 


உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து 
வள்ளியம் என்னும் செருக்கு . 


599 


பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை 
வெரூஉம் புலிதாக் குறின் . 


600 


உரமொருவற்கு உள்ள வெறுக்கைஅஃதில்லார் 
மரம்மக்க ளாதலே வேறு . 


162 


60 Geistesstärke 


591 Wer geistesstark ist , nennt wirklich etwas sein eigen . 
Wer diese Stärke nicht hat, was denn besitzet er außer 
nichts ? 


592 Stärke des Geistes ist wahrer Besitz ; andere Güter 
haben keinen Bestand . 


593 Wer geistesstark ist , wird nimmer bejammern des 
Wohlstands Verlust . 


594 Wohlstand findet allein seinen Weg in des Haus , der 
geistesstark ist . 


595 Mit steigendem Wasser strebet der Stengel des Lotos 
empor ; so ist auch die Stärke des Geistes das Maß für 
Besitz . 


596 Erfolg * vergeht nicht , ist jeder Gedanke großen 
Zielen geweiht , auch wenn sie fehlschlagen . 


597 Der Elefant strauchelt nicht , doch steht umso fester, 
trifft ihn der Pfeil; gleichsam wanken nicht die Starken im 
Geiste , wenn Niederlage sie trifft. 


598 Kleinmütige können niemals Ehren gewinnen und 
sagen : " Siehe, wie edel * ich bin . " 


599 Der Elefant ist groß , und mächtige Zähne sind sein ; 
er zittert aber vor Furcht , duckt sich der Tiger zum Sprung . 


600 Wahre Stärke ist Stärke des Geistes ; wer nichts davon 
hat , ist nur Holzklotz in menschlicher Form . 


163 


61 


மடி 

இன்னம 


601 


குடியென்னும் குன்றா விளக்கம் மடியென்னும் 
மாகர மாய்ந்து கெடும் . 


602 


மடியை மடியா ஒழகல் குடியைக் 
குடியாக வேண்டு பவர் . 


603 


மடிமடிக் கொண்டொழுகும் பேதை பிறந்த 
குடிமடியும் தன்னினும் முந்து , 


. 


604 


குடி மடிந்து குற்றம் பெருகும் மடி மடிந்து 
மாண்ட உஞற்றி லவர்க்கு . 


605 


நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் 
கெடு நீரார் காமக் கலன் . 


606 


படி யுடையார் பற்றமைந்தக் கண்ணும் மடியுடையார் 
மாண்பயன் எய்தல் அரிது . 


607 


இடி புரிந்து எள்ளுஞ்சொல் கேட்பர் மடிபுரிந்து 
மாண்ட உஞற்றி லவர் . 


608 


மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு 
அடிமை புகுத்தி விடும் . 


609 


குடியாண்மை யுள்வந்த குற்றம் ஒருவன் 
மடியாண்மை மாற்றக் கெடும் . 


610 


மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் 
தாஅய தெல்லாம் ஒருங்கு . 


164 


61 Trägheit 


601 Des Herrscherhauses strahlendes Licht wird für immer 
gelöscht , sucht der Gestank von Trägheit es heim . 


602 Wer das Wohl der Familie zu mehren begehret , daß 
sie sei stark , verjage die Trägheit als unheilvoll schlecht . * 


603 Die Familie des Toren , den Trägheit beherrscht , wird 
ausgelöscht werden für immer , bevor noch sein Tag sich 
geneigt . 


604 Wer der Trägheit verfallen und Hände nicht regt , um 
Großes zu leisten , des Haus wird vielen Lastern verfallen 
und elend vergehen . 


605 Zaudern und Zagen , Vergeblichkeit , Trägheit und 
schlaftrunken Handeln sind vier Vergnügungsschiffe derer , 
denen der Untergang ist gewiß . 


606 Besäßen sie alle Königreiche der Welt , mißlinget den 
Trägen doch alles 


607 Wer träge sein Leben vertut und Hände nicht regt , 
um Großes zu leisten , wird viel verächtlichen Tadel erleiden . 


608 Die edle Familie , von Trägheit geschlagen , wird in die 
Knechtschaft der Feinde geraten . 


609 Heimsuchung , welch die Familie bedrängt , muß 
eilends entfliehen , ist erst das Joch der Trägheit gebrochen . 


610 Ein Herrscher , der Trägheit nicht kennt , wird alles 
erlangen , was Trivikrama * mit seinen Schritten durchmaß . 


165 


62 


ள் லினன 


டை மை 


0 


611 


அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் 
பெருமை முயற்சி தரும் . 


612 


வினைக்கண் வினைகெடல் ஓம்பல் வினைக்குறை 
தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு . 


613 


தாளாண்மை என்னுந் தகைமைக்கண் தங்கிற்றே 
வேளாண்மை என்னுஞ் செருக்கு , 


614 


தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை 
வாளாண்மை போலக் கெடும் . 


615 


இன்பம் விழையான் வினைவிழைவான் தன் கேளிர் 
துன்பம் துடைத்தூன்றும் தூண் . 


616 


முயற்சி திருவினை யாக்கும் முயற்றின்மை 
இன்மை புகுத்தி விடும் . 


617 


மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் 
தாளுளாள் தாமரையி னாள் . 


618 


பொறியின்மை யார்க்கும் பழியன்று அறிவறிந்து 
ஆள் லினை இன்மை பழி . 


619 


தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் 
மெய்வருத்தக் கூலி தரும் . 


620 


ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைலின்றித் 
தாழாது உஞற்று பலர் . 


166 


62 Anstrengung 


611 Sag nicht , es sei unmöglich , etwas zu tun ; alles kannst 
du erreichen , wenn du dich mühst . 


612 Laß keine Arbeit ungetan liegen ; die Welt lehnt sie 
ab , die einmal Begonnenes doch nicht verrichten . 


613 Den Stolz und die Freude darüber, anderen Gutes 
zu tun , kann nur erfahren , wer sich vor keiner Anstrengung 
scheut . 


614 Unnütz wie das Schwert in den Händen eines 
Eunuchen ist Freigiebigkeit des, der sich nicht bemüht . 


615 Wer statt des Vergnügens die Arbeit erwählt, ist 
seiner Familie Stütze und wischt deren Sorgentränen hinweg . 


616 Fleiß schaffet Wohlstand ; Faulheit ist Mutter der 
Armut. 


617 Die Göttin des Unglücks regieret im Hause des 
Trägen ; im Hause des Emsigen herrschet die lotosgeborene 
Göttin des Glücks * , 


618 Es ist keine Schmach , verläßt dich das Glück ; über 
den Faulen kommet die Schand . 


619 Stehen auch Götter im Wege , bringt heißes Bemühen 
doch Lohn ; anstelle des Schicksals * bezahlt dich der Fleiß . 


620 Wer unermüdlich und standhaft die Arbeit verrichtet , 
weist selbst das Schicksal in seine Schranken zurück . 


167 


63 


இடுக்கண் 

அழியாமை 


621 


இடுக்கண் வருங்கால் நகுக அதனை 
அடுத்தூர்வது அஃதொப்பது இல் . 


622 


வெள்ளத் தனைய இடும்பை அறிவுடையான் 
உள்ளத்தின் உள்ளக் கெடும் . 


623 


இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு 
இடும்பை படாஅ தவர் . 


624 


மடுத்தவா யெல்லாம் பகடன்னான் உற்ற 
இடுக்கண் இடர்ப்பாடு உடைத்து .. 


625 


அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற 
இடுக்கண் இடுக்கட் படும் . 


626 


அற்றேமென்று அல்லற் படுபவோ பெற்றேமென்று 
ஓம்புதல் தேற்றா தவர் , 


627 


இலக்கம் உடம்பிடும்பைக் கென்று கலக்கத்னதக் 
கையாசக் கொள்ளாதாம் மேல் . 


628 


இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் 
துன்பம் உறுதல் இலன் . 


629 


இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் 
துன்பம் உறுதல் இலன் . 


630 


இன்னாமை இன்பம் எனக்கொளின் ஆகுந்தன் 
ஒன்னார் லிழையுஞ் சிறப்பு . 


168 


63 Standhaftigkeit im Unglück 


621 Verlache das Unheil, wenn es dich befällt; anders 
vermagst du es nicht zu besiegen . 


622 Weichen wird ein Meer voller Sorgen , tauchet im 
Weisen Erinnerung auf und stellt er sich ihnen entschlossen 
entgegen .* 


623 Dem Unheil bereiten sie Unheil und schicken es fort, 
die sich um das Unheil nicht sorgen . 


624 Der Wasserbüffel ziehet geduldig den Pflug durch 
morastigen Grund ; vor solcher Mühsal weichen die Sorgen 
und schwinden enttäuscht. 


625 Vor dem weicht das Unheil besorgt zurück, der auch 
einem Heer voller Unheil unbeugsam trotzt . 


626 Wer nicht frohlockte ob seines Vermögens und nicht 
darauf baut , wird auch nicht wehklagen , ist es dahin . 


627 Die Weisen wissen , der Leib ist für Unheil ein Ziel ; 
sie sorgen sich nicht , wenn Ungemach sie befällt. 


628 Wer Vergnügen nicht sucht und weiß , daß auch 
Unheil zum Leben gehöret , sorget sich nicht . 


629 Wer dem Vergnügen nicht nachrennt , geht es ihm 
gut , wird sich nicht sorgen , geht es ihm schlecht. 


630 Wer Anstrengung sieht als ein wahres Vergnügen , 
erfüllet die Herzen der ärgsten Feinde mit Lust, auch solches 
Vergnügen zu haben . 


169 


64 


மைச்சு 


631 


கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் 
அருவினையும் மாண்டது அமைச்சு . 


632 


வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு 
ஐந்துடன் மாண்டது அமைச்சு . 


633 


பிரித்தலும் பேணிக் கொளலும் பிரிந்தார்ப் 
பொருத்தலும் வல்லது அமைச்சு .. 


634 


தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாச் 
சொல்லலும் வல்லது அமைச்சு . 


635 


அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான்எஞ் ஞான்றுந் 
திறனறிந்தான் தேர்ச்சித் துணை . 


636 


மதி நுட்பம் நூலோடு உடையார்க்கு அதி நுட்பம் 
யா உள முன்னிற் பவை . 


637 


செயற்கை அறிந்தக் கடைத்தும் உலகத்து 
இயற்கை அறிந்து செயல் . 


638 


அறி கொன்று அறியான் எனினும் உறுதி 
உழையிருந்தான் கூறல் கடன் . 


639 


பழுதெண்ணும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 
எழுபது கோடி உறும் . 


640 


முறைப்படச் சூழ்ந்தும் முடிலிலவே செய்வர் 
திறப்பாடு இலாஅ தவர் . 


170 


64 Minister 


631 Ein guter Minister ist fähig; er wäget Mittel * , Wege 
und Zeit , um Großes zu leisten . 


632 Fünf Tugenden sind mit eben Gesagtem einem guten 
Minister zu eigen : Er ist gebildet , tüchtig , entschlossen und 
auf das Wohlergehen des Volkes bedacht . 


633 Ein guter Minister sät Zwietracht unter den Feinden, 
versöhnt sich mit denen , die ihn einst verließen , und ist der 
Verbündeten Freund . 


634 Ein guter Minister zeigt klares Urteilsvermögen , und 
was zu tun ist , weiß er zu vollbringen und tritt dafür ein mit 
sicherem Wort . 


635 Wer das Gesetz und Befehle befolgt, zum richtigen 
Zeitpunkt das Richtige sagt und jede Gelegenheit meistert , 
sei dein Minister . 


636 Wer neben dem Wissen aus Büchern natürliche 
Klugheit besitzt , kann alles erreichen . 


637 Wer Wissen aus Büchern erworben , sammle auch 
Lebenserfahrung hinzu und handle danach . 


638 Die Pflicht des Ministers ist , immer die Wahrheit zu 
sagen , mag auch der Herrscher aus Dummheit nichts wissen 
davon . 


639 Gefährlicher noch als siebenhundertmillionen offene 
Feinde ist ein Minister , der seines Gebieters Untergang 
plant . 


640 Wer unentschlossen ,mag noch so vollkommen planen , 
er kommet doch niemals ans Ziel . 


171 


65 


சொல்வன்மை 


641 


நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் 
யாநலத்து உள்ள தூஉம் அன்று . 


642 


ஆக்கமுங் கேடும் அதனால் வருதலால் 
காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு . 


643 


கேட்டார்ப் பிணிக்குந் தகையவாய்க் கேளாரும் 
வேட்ப மொழிவதாஞ் சொல் . 


644 


திறனறிந்து சொல்லுக சொல்லை அறலும் 
பொருளும் அதனினூஉங்கு இல் . 


645 


சொல்லுக சொல்லைப் பிறிதோர்சொல் அச்சொல்லை 
வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து , 


646 


வேட்பத்தாஞ் சொல்லிப் பிறர் சொல் பயன் கோடல் 
மாட்சியின் மாசற்றார் கோள் , 


647 


அவனை 


சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் 
இகல்வெல்லல் யார்க்கும் அரிது . 


648 


விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தினிது 
சொல்லுதல் வல்லார்ப் பெறின் . 


649 


பலசொல்லக் காமுறுவர் மன்றமா சற்ற 
சிலசொல்லல் தேற்றா தவர் . 


650 


இணரூழ்த்தும் நாறா மலரனையர் கற்றது 
உணர விரித்துரையா தார் . 


172 


65 Redegewandtheit 


erfreuen : 


641 Man mag 

sich mancher Gaben 
Redegewandtheit ist mehr als alles andere Gut . 


642 Wohlstand und Untergang hängen vom Wort ab ; hüte 
deshalb die lockere Zung . 


643 Gute Rede schweißt treue Freunde enger zusammen ; 
der Feind gar möchte nach guter Rede dir Freund sein . 


644 Der eigenen Grenzen stets eingedenk , wäge die 
Fähigkeiten der andern , dann aber sprich; solche Rede ist 
mehr als andere Tugend und aller Gewinn . 


645 


Halte die Rede so , daß niemand sie kann übertreffen . 


646 Einer vollkommenen Rede lauschen die Hörer 
gebannt ; vollkommene Weise entnehmen , was wichtig ist , 
anderer Red . 


647 Der Redegewandte kennt weder Zaudern noch 
Zagen ; niemand kann ihn übertreffen in seiner Red . 


648 Wer seine Worte wohlweislich wäget und weiß , wie 
er überzeugt , dem lauschet gebannt alle Welt . 


649 Wer nicht mit wenigen Worten viel sagt, der macht 
auch mit vielen Worten nichts weiter als lautes Getös . 


650 Wer das , was er weiß , nicht vortragen kann , der 
gleichet verwelktem Blütenstrauß ohne Duft. 


173 


66 


லினைத் தூய்மை 


651 


துணை நலம் ஆக்கந் தரூஉம் லினை நலம் 
வேண்டிய எல்லாம் தரும் .. 


652 


என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு 
நன்றி பயவா வினை . 


653 


ஓஒதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை 
ஆஅதும் என்னு மவர் . 


654 


இடுக்கட் படினும் இளிவந்த செய்யார் 
நடுக்கற்ற காட்சி யவர் . 


655 


எற்றென்று இரங்குல செய்யற்க செய்வானேல் 
மற்றன்ன செய்யாமை நன்று . 


656 


என்றாள் பசிகாண்பான் ஆயினுஞ் செய்யற்க 
சான்றோர் பழிக்கும் வினை . 


657 


பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் 
கழிநல் குரவே தலை . 


658 


கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் 
முடிந்தாலும் பீழை தரும் . 


659 


அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பிலும் 
பிற்பயக்கும் நற்பா லலை . 


660 


சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமட் 
கலத்துள் நீர் பெய்திரீஇ யற்று 


174 


66 Reinheit des Handelns 


651 Bündnisse bringen großen Erfolg ; doch alle Wünsche 
werden erfüllt, ist ohne Tadel das Tun . 


652 Was weder Gutes hervorbringt noch Ehre und Ruhm , 
laß fahren dahin . 


653 Wer Ruhm auf Erden erlangen will , lasse von dem , 
was das Licht des Ruhmes könnte verdunkeln . 


654 In schweren Zeiten gar enthalten sie sich 
niederträchtigen Tuns, die nicht in ihren Zielen wanken und 
wissen , was recht . 


655 Was du beklagen könntest , laß sein ; wer Fehler 
begangen , wiederhole sie nicht . 


656 Könntest du deine Mutter vor sicherem Hungertode 
erretten , tue doch nichts , was die Weisen verdammen . 


657 Weit besser ist bittere Armut der Weisen als 
unredlich erworbenes Gut . 


658 Wer Tadel verachtet und wagt , das zu tun , was die 
Weisen verdammen , muß Kummer und Sorgen erleiden , ist 
ihm auch beschieden Erfolg. 


659 Aller Gewinn , auf Tränen * begründet , muß unter 
Tränen wieder vergehen ; geht auch verloren , was redlich 
erworben , entstehet doch Segen daraus . 


660 Sich am Reichtum zu laben , durch Tücke erworben , 
ist wie das Aufbewahren von Wasser in ungebranntem Kruge 
aus Ton . 


175 


67 


வினைத்திட்பம் 


661 


வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் 
மற்றைய எல்லாம் பிற 


662 


ஊறொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் 
ஆறென்பர் ஆய்ந்தவர் கோள் . 


663 


கடைக்கொட்கச் செய்தக்க தாண்மை இடைக்கொட்கின் 
ஏற்ற விழுமந் தரும் . 


664 


சொல்லுதல் யார்க்கும் எளிய அரியலாம் 
சொல்லிய வண்ணம் செயல் . 


665 


வீறெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன் கண் 
ஊறெய்தி உள்ளப் படும் . 


666 


எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் 
திண்ணிய ராகப் பெறின் . 


667 


உருவுகண்டு எள்ளாமை வேண்டும் உருள்பெருந்தேர்க்கு 
அச்சாணி அன்னார் உடைத்து , 


668 


கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது 
தூக்கங் கடிந்து செயல் . 


669 


துன்பம் உறவரிலும் செய்க துணிவாற்றி 
இன்பம் பயக்கும் வினை . 


670 


எனைத்திட்பம் எய்தியக் கண்ணும் வினைத்திட்பம் 
வேண்டாரை வேண்டாது உலகு . 


176 


67 Entschlossenes Handeln 


661 Die Stärke des Willens bestimmet die Leistung; alles 
andre ist dem unterstellt . 


662 Es heißet , zwei Dinge seien die Richtschnur der 
Weisen : nichts zu tun , was Mißerfolg schafft, und Mut zu 
bewahren , ist Scheitern bestimmt . 


663 Der Entschlossene enthüllt erst sein Ziel, ist es 
erreicht ; wer s vorher verkündet , ruft unüberwindliche 
Hindernisse herbei . 


664 Guten Ratschlag kann jedermann geben ; doch danach 
zu handeln ist schwer . 


665 Der Erfolgreiche handelt entschlossen ; Anerkennung 
von Herrscher und Volk wird ihm zuteil . 


666 Was sie wollen , erreichen sie auch , wenn sie es wollen 
mit all ihrer Kraft. 


667 Niemand werde verachtet ob seines äußeren Scheins ; 
unter ihnen sind Menschen wie Achsenbolzen des großen , 
rollenden Wagens * . 


668 Wer nach reiflicher Überlegung entschieden zu 
handeln , zaudere nicht , doch verfolge mit Nachdruck sein 
Ziel . 


669 

Wer grausame Demütigungen erleidet , fasse doch 
Mut und tue , was Glück und Freude schaffet am End . 


670 Haben sie auch viel Großes vollbracht , die Welt 
achtet nicht , die zaudern und zagen . 


177 


68 


லினைசெயல்லகை 


671 


கழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு 
தாழ்ச்சியுள் தங்குதல் தீது . 


672 


தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க 
தூங்காது செய்யும் வினை . 


673 


ஒல்லும்வா யெல்லாம் வினைநன்றே ஒல்லாக்கால் 
செல்லும்வாய் நோக்கிச் செயல் , 


674 


லினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் 
தீயெச்சம் போலத் தெறும் . 


675 


பொருள் கருவி காலம் வினையிடனொடு ஐந்தும் 
இருள்தீர எண்ணிச் செயல் . 


676 


முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் 
படுபய னும் பார்த்துச் செயல் . 


677 


செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை 
உள்ளறிவான் உள்ளம் கொளல் . 


678 


லினையால் வினையாக்கிக் கோடல் நனைகவுள் 
யானையால் 

பல் யானையாத் தற்று . 


679 


நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே 
ஒட்டாரை ஓட்டிக் கொளல் .. 


680 


உறைசிறியார் உள்நடுங்கல் அஞ்சிக் குறைபெறின் 
கொள்வர் பெரியார்ப் பணிந்து . 


178 


68 Handlungsweise 


671 Am Ende der Überlegung steht die Entscheidung; 
sie zu verzögern ist falsch . 


672 Verschiebe geduldig, was Vorsicht gebietet; doch 
schlafe nicht, wenn rasches Handeln tut not . 


673 Steu re entschlossen das Ziel an , erlauben die 
Umstände es ; den Weg des geringsten Widerstands gehe, 
wenn alles gegen dich ist . 


674 Wie schwelendes Feuer sind unverrichtetes Tun und 
mächtiger Feind ; wird die Glut nicht gelöscht, bleibt nach 
dem Feuer nur kläglicher Rest. 


675 Bevor du handelst , bedenke fünf Dinge : Geld , 
Ausrüstung, Zeit , Ort und das Wie deiner Tat. 


676 Bedenke das Ziel , die Hindernisse am Weg und den 
zu erwartenden Nutzen ; dann handle entschlossen . 


677 Bevor du handelst , suche erfahrenen Rat, sonst ist , 
was du tust , zum Scheitern bestimmt . 


678 Ein zahmer Elefant wird benutzt , den wilden zu 
ködern ; nutze gleichsam den Rat als Köder für den Erfolg . 


679 Feinde zu Freunden zu machen ist wichtiger noch , 
als Freunden Gutes zu tun . 


680 Die Schwachen sollen , um ihre Völker vor Krieg zu 
bewahren , sich vor den Mächtigen beugen und sich mit ihnen 
verbünden . * 


179 


69 


தூ து 


681 


அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தலாம் 
பண்புடைமை தூ துரைப்பான் பண்பு . 


682 


அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு 
இன்றி யமையாத மூன்று . 


683 


நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேலாருள் 
வென்றி வினையுரைப்பான் பண்பு . 


684 


அறிவுரு ஆராய்ந்த கல்லி இம் மூன்றன் 
செறிவுடையான் செல்க வினைக்கு .. 


685 


தொகச்சொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி 
நன்றி பயப்பதாம் தூது . 


686 


கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லிக் காலத்தால் 
தக்கது அறிவதாம் தூது . 


687 


கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து 
எண்ணி உரைப்பான் தலை . 


688 


தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் 
வாய்மை வழியுரைப்பான் பண்பு . 


689 


விடுமாற்றம் வேந்தர்க்கு உரைப்பான் வடுமாற்றம் 
வாய்சோரா வன்க ணவன் .. 


690 


இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவற்கு 
உறுதி பயப்பதாம் தூது . 


180 


69 Botschafter * 


681 Güte , vornehme Herkunft und ein Verhalten , das 
den Herrscher erfreut, sind Eigenschaften eines guten 
Gesandten . 


682 Der Gesandte muß Treue gegenüber dem Herrscher 
besitzen ; er soll rasch verstehen und redegewandt sein . 


683 Der Gesandte muß großes politisches Wissen besitzen ; 
dann kann er erfolgreich mit starken Ländern verhandeln . 


684 Gesunder Menschenverstand , eindrucksvolles 
Auftreten und großes Wissen zeichnen den guten Botschafter 
aus . 


685 Der vollkommene Gesandte nützt seinem Land * 
durch treffende Darstellung von Sachverhalten und 
freundliche, aufrechte Red , die ohne Zorn oder Grobheiten 
ist . 


686 Ein guter Gesandter hat Wissen erworben , spricht 
furchtlos, kann überzeugen und jede Gelegenheit treffsicher 
schätzen . 


687 Der wahrhaft gute Gesandte kennt seine Pflicht; er 
hat untrüglichen Blick für den richtigen Ort , die passende 
Zeit und wählet das richtige Wort. 


688 Der gute Gesandte braucht diese drei Dinge : 
Standhaftigkeit, ein aufrechtes Herz und anderer Hilf . 


689 Der gute Gesandte ist mutig , und kein falsches Wort 
entweicht seinem Mund ; er künde die Botschaft des eigenen 
Herrn am ausländischen Hof. 


690 Der gute Gesandte kennt seine Pflicht; selbst unter 
Todesgefahr setzt er zum Wohle seines Gebieters sich ein . 


181 


மன்னனர 

ச் சேர்ந்தொழுகல் 


70 


691 


அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க 
இகல்வேந்தர்ச் சேர்ந்தொழுகு வார் . 


692 


மன்னர் விழைய விழையாமை மன்னரால் 
மன்னிய ஆக்கந் தரும் . 


693 


போற்றன் அரியலை போற்றல் கடுத்தபின் 
தேற்றுதல் யார்க்கும் அரிது . 


694 


செலிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் 
ஆன்ற பெரியா ரகத்து . 


695 


எப்பொருளும் ஓரார் தொடரார்மற் றப்பொருளை 
விட்டக்கால் கேட்க மறை . 


696 


குறிப்பறிந்து காலம் கருதி வெறப்பில 
வேண்டுப வேட்பச் சொலல் . 


697 


வேட்பன சொல்லி வினனயில எஞ்கான்றும் 
கேட்பினும் சொல்லா விடல் . 


698 


இளையர் இனமுறையர் என்ற கழார் நின்ற 
ஒளியோடு ஒழுகப் படும் . 


699 


கொளப்பட்டேம் என்றெண்ணிக் கொள்ளாத செய்யார் 
துளக்கற்ற காட்சி யவர் . 


700 


பழையம் எனக்கருதிப் பண்பல்ல செய்யும் 
கெழுதகைமை கேடு தரும் . 


182 


70 Verhalten bei Hofe 


691 Als ob man sich wärmte in sicherem Abstand am 
flackernden Feuer, gehe mit seinem Gebieter man um . 


692 Sei nicht lüstern nach dem , was der Herrscher 
begehrt ; das ist der Schlüssel für wachsenden Wohlstand 
seiner Getreuen und seine dauernde Gunst . 


693 Sei auf der Hut und meide schwere Verfehlung; wenn 
erst der Argwohn geweckt, ist er nur schwer zu entkräften . 


694 Laß geheimes Getuschel hinter vorgehaltener Hand ; 
laß auch anmaßendes Lächeln in Gegenwart derer , denen 
die Macht ist gegeben. 


695 Lausche nicht an der Wand , um doch zu erfahren , 
was dir zu hören nicht gilt ; höre erst zu , wenn du das 
Geheimnis aus freien Stücken erfährst. 


696 Bedenke die Launen des Herrschers und wähle die 
richtige Zeit ; sage nur das , was er mag . Was ihm mißfällt, 
sage so , daß gerne er s hört . 


697 Sage dem Herrscher nur das, was ihm schmeichelt ; 
fordert er s auch , sage nicht , was ihn kränkt . 


698 Treibe nicht unpassendes Spiel mit dem Herrscher , 
weil er noch jung und verwandt ist mit dir ; nähere dich in 
gebührender Achtung seinem huldvollen Glanz. 


699 Wer klarsieht und weiß , was er will , begehet nicht 
schändliche Tat; er nutzet nicht die Gunst seines Herrschers 
zum eigenen Vorteil . 


700 Wer sich auf vertrauten Umgang mit seinem 
Herrscher beruft , doch dessen Vertrauen mißbraucht , geht 
elend zugrund. 


183 


21 


குறிப்பறிதல் 


701 


கூறாமை நோக்கிக் குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் 
மாறா நீர் வையக்கு அணி . 


702 


ஐயப் படாஅது அகத்தது உணர்வானைத் 
தெய்வத்தோ டொப்பக் கொளல் . 


703 


குறிப்பிற் குறிப்புணர் வாரை உறுப்பினுள் 
யாது கொடுத்தும் கொளல் . 


704 


குறித்தது கூறாமைக் கொள்வாரோ டேனை 
உறுப்போ ரனையரால் வேறு 


705 


குறிப்பிற் குறிப்புணரா வாயின் உறுப்பினுள் 
என்ன பயத்தவோ கண் , 


706 


அடுத்தது காட்டும் பளிங்குபோல் நெஞ்சம் 
கடுத்தது காட்டும் முகம் . 


707 


முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் 
காயினும் தான்முந் துறும் . 


708 


முகம் நோக்கி நிற்க அமையும் அகம்நோக்கி 
உற்ற துணர்வார்ப் பெறின் . 


709 


பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் 

கண்ணுரைக்கும் கண்ணின் 
வனகமை உணர்வார்ப் பெறின் . 


710 


நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் 
கண்ணல்லது இல்லை பிற . 


184 


71 Entdecken von Absichten 


701 Wer das versteht, was ohne Worte gesagt, ist der vom 
Meere umgebenen Welt eine Zier . 


702 Wer sicher weiß , was der andere denkt , wird als ein 
Gott unter Menschen gepriesen . 


703 Um jeden Preis soll er die Staatsgeschäfte mitlenken , 
der von den Augen ablesen kann , was der andere denkt. 


704 Menschen unterscheiden sich nicht voneinand ; wer 
aber Gedanken kann lesen , ist ein besonderer Mensch . 


705 Wozu hat der Mensch Augen neben den anderen 
Sinnesorganen, wenn er Gedanken nicht lesen kann aus 
anderer Blick ? 


706 Wie der Spiegel des Abbild annimmt, der ihm ist 
nah , spiegelt das Antlitz alles Gefühl, welches das Herze 
bewegt . 


707 Feinsinniger als das menschliche Antlitz ist nichts ; es 
spiegelt sogleich, was Gutes und Schlechtes das Herze 
bewegt. 


708 Wer ohne Worte des Herzens Tiefe ergründet, der 
weiß auch , was vorgeht im andern , wenn er ins Antlitz ihm 
schaut . 


709 Augen verraten den Weisen , ob 

ob Haß oder 
Freundschaft die Herzen bewegt ; Blicke verraten die 
wechselnden Launen und Listen . 


710 Es offenbaren die Augen jedwedes Geheimnis ; sie 
sind feinsinniger Menschen einziges Maß . 


185 


72 


வை 


அறதல் 


711 


அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் 
தொகையறந்த தூய்மை யவர் . 


712 


இடைதெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் 
நடை தெரிந்த நன்மை யலர் . 


713 


அவையறியார் சொல்லல் மேற் கொள்பவர் சொல்லின் 
வகையறியார் வல்ல தூஉம் இல் . 


714 


ஒளியார் மூன் ஒள்ளிய ராதல் வெளியார்மன் 
வான் சுதை வண்ணம் கொளல் . 


715 


நன்றென்ற வற்றுள்ளும் நன்றே முதுவருள் 
முந்து கிளவாச் செறிவு . 


716 


ஆற்றின் நிலை தளர்ந் தற்றே லியன்புலம் 
ஏற்றுணர்வார் முன்னர் இழக்கு . 


717 


கற்றறிந்தார் கல்லி விளங்கும் கசடறச் 
சொல்தெரிதல் வல்லா ரகத்து . 


718 


உணர்வ துடையார்முன் சொல்லல் வளர்வதன் 
பாத்தியுள் நீர்சொரிந் தற்று . 


719 


புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் 
நன்கு செலச்சொல்லு வார் . 


720 


அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தர் 
அல்லார்முன் கோட்டி கொளல் . 


186 


72 Beurteilen der Zuhörer 


711 Wer die Macht des Wortes kennt und das Wort auch 
beherrscht , richtet mit Umsicht die Rede danach , wer seine 
Zuhörer sind . 


712 Der Weise richtet sich nach der Stimmung der Hörer 
und redet dann wohlüberlegt . 


713 Wer redet , ohne zu wissen , vor wem er da steht , kann 
weder die Hörerschaft überzeugen , noch ist er zu sonst etwas 
gut. 


714 Rede von Weisheit in der Versammlung der Weisen ; 
vor Dummköpfen kleide dich wie die Einfalt unschuldig 
weiß . * 


715 Sei bescheiden und dränge dich nicht , vor Weisen zu 
sprechen ; Zurückhaltung strahlt über jeder anderen Tugend. 


716 Vor Weisen nur dummes Geschwätz zu reden ist wie 
ein Sturz aus der Tugend schwindelnder Höhe hinab . 


717 Des Wissenden Wissen erstrahlet in all seinem Glanz 
nur in der Wissenden Kreis . 


718 

Vor klugen Hörern zu reden ist , als gäbe man Wasser 
der jungen Saat auf dem Feld . 


719 Wer richtige Worte vor klugen Zuhörern sagt , hüte 
sich , selbst aus Versehen vor Toren zu sprechen . 


720 Sprich nicht zu denen , die feindlich gesinnt ; gleichsam 
wird köstlicher Nektar verschüttet auf schmutzigen Grund . 


187 


73 


அனவ 


அஞ்சாமை 


721 


வகையறிந்து வல்லலை வாய்சோரார் சொல்லின் 
தொகையறிந்த தூய்மை யவர் . 


722 


கற்றாகள் கற்றார் எனப்படுவர் கற்றார்முன் 
கற்ற செலச்சொல்லு வார் . 


723 


பகையகத்துச் சாவார் எளியர் அரியர் 
அவையகத்து அஞ்சா தவர் . 


724 


கற்றார்முன் கற்ற செலச்சொல்லித் தாம்கற்ற 
மிக்காருள் மிக்க கொளல் , 


725 


ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா 
மாற்றம் கொடுத்தற் பொருட்டு . 


726 


வாளொடென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடென் 
நுண்ணவை அஞ்சு பவர்க்கு . 


727 


பகையகத்துப் பேடிகை ஒள்வாள் அலையகத்து 
அஞ்சு மவன் கற்ற நூல் . 


728 


பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் 
நன்கு செலச்சொல்லா தார் . 


729 


கல்லா தவரின் கடையென்ப கற்றறிந்தும் 
நல்லார் அவையஞ்சு வார் . 


730 


உளரெனினும் இல்லாரொடு ஒப்பர் களன் அஞ்சிக் 
கற்ற செலச்சொல்லா தார் . 


188 


73 Selbstvertrauen vor Zuhörern 


721 Wer die Macht des Wortes kennt und das Wort auch 
beherrscht , kennet auch Launen und Wesen der 
Zuhörerschaft . 


722 Er ist ein Gelehrter unter Gelehrten , des weisen 
Worten Gelehrte gern lauschen . 

. 


723 Viele sehen dem Feind in die Augen und sterben im 
Kampf ; wenige treten den Weisen entgegen mit mutigem 
Wort . 


724 Ziehe mit all deinem Wissen die Hörer in deinen 
Bann ; lerne auch von der Weisheit derer , die dich 
überflügeln . 


725 Lerne die Kunst , mit Worten zu überzeugen ; so 
kannst du furchtlos begegnen jedem anderen Wort . 


726 Was nützet dem Feigen ein Schwert in der Hand ? 
Was nützet dem Zaghaften ein Buch * , erzittert er vor den 
Weisen ? 


727 Trägt der Eunuch auch glänzendes Schwert , erzittert 
er doch vor dem Feind ; gleichsam erzittert der Feige vor 
Angst, im Rate der Weisen zu sprechen . 


728 Haben sie auch viel Wissen erworben , Nichtsnutze 
sind , die schlechte Reden halten im Rate der Weisen . 


729 Obwohl sie viel wissen , werden sie Dümmste unter 
den Dummen geheißen , wenn sie sich fürchten , im Rate der 
Weisen zu sprechen . 


730 Obwohl sie noch atmen , sind sie doch tot , die unfähig 
sind , ihr Wissen im Rate der Weisen zu zeigen . 


189 


74 


நாடு 


731 


தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலாச் 
செல்வரும் சேர்வது நாடு . 


732 


பெரும்பொருளால் பெட்டக்க தாகி அருங்கேட்டால் 
ஆற்ற விளைவது நாடு . 


733 


பொறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவற்கு 
இறையொருங்கு நேர்வது நாடு . 


734 


உறுபசியும் ஓவாப் பிணியும் செறுபகையும் 
சேரா தியல்வது நாடு . 


235 


பல் குழுவும் பாழ்செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் 
கொல் குறும்பும் இல்லது நாடு . 


736 


கேடறியாக் கெட்ட விடத்தும் வளங்குன்றா 
நாடென்ப நாட்டின் தலை . 


737 


இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் 
வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு . 


738 


பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் 
அணியென்ப நாட்டிற்கில் வைந்து . 


739 


நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல 
நாட வளந்தரு நாடு . 


740 


ஆங்கமை வெய்தியக் கண்ணும் பயமின்றே 
லேந்தமை லில்லாத நாடு . 


190 


74 Land * 


731 Ein wahrhaft gesegnetes Land bringt große Ernten 
hervor; dort wohnen die Weisen und würdigen Reichen . 


732 Ein Land voller Wohlstand , das blüht und gedeiht 
und frei ist von Plagen jeglicher Art, ist wahrhaft geliebtes , 
gesegnetes Land . 


733 Es ist ein wahrhaft gesegnetes Land, des Volk 
erdrückende Lasten geduldig erträgt und treulich die Steuern 
bezahlt . 


734 Ein Land , nicht von Hungersnöten und Seuchen und 
nicht von gefährlichem Feind heimgesucht , ist wahrhaft 
gesegnetes Land . 


? 35 

Ein wahrhaft großes, gesegnetes Land kennt weder 
Uneinigkeit , Aufruhr , Verrat noch Mörderbanden , die 
Umstürze planen . 


736 Ein Land wird als Edelstein unter den Ländern 
jepriesen , wird s nicht überfallen vom grimmigen Feind ; 
wird es vom Gegner doch heimgesucht , wird dennoch der 
Wohlstand gemehrt . 


737 

Das wahrhaft gesegnete Land braucht Brunnen , 
Regen , Flüsse , Festungen und Berge am richtigen Ort. 


738 Fünf Zierden sind dem gesegneten Lande zu eigen : 
Gesundheit , Wohlstand und reiche Ernten , ein glückliches 
Volk und standhafte Wehr . 


739 Ein wahrhaft gesegnetes Land besitzt , was es braucht ; 
benötigt es aber fremde Hilfe , ruhet kein Segen darauf . 


740 Ein Land , mit allen Gaben beschenkt , ist ohne den 
guten Gebieter nichts wert . 


191 


75 


அரண் 


741 


ஆற்று பவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தற் 
போற்று பவர்க்கும் பொருள் . 


742 


மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் 
காடும் உடையது அரண் . 


743 


உயர்வகலம் திண்மை அருமை இந் நான்கின் 
அமைவரண் என்றுரைக்கும் நூல் . 


744 


சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி உறுபகை 
ஊக்கம் அழிப்பது அரண் . 


245 


கொளற்கரிதாய்க் கொண்டகூழ்த் தாகி அகத்தார் 
நிலைக்கெளிதாம் நீரது அரண் , 


746 


எல்லாப் பொருளும் உடைத்தாய் இடத் துதவும் 
நல்லாள் உடையது அரண் , 


747 


முற்றியும் முற்று தெறிந்தும் அறைப்படுத்தும் 
பற்றற் கரியது அரண் . 


748 


முற்காற்றி முற்றி யலரையும் பற்பாற்றிப் 
பற்றியார் வெல்வது அரண் . 


749 


முனை முகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து 
வீறெய்தி மாண்டது அரண் . 


750 


எனை மாட்சித் தாகியக் கண்ணும் லினை மாட்சி 
இல்லார் கண் இல்லது அரண் . 


192 


75 Festungen 


741 Selbst Mächtigen ist eine Festung von Wert; nicht 
weniger hilfreich ist sie dem Schwachen , der sich verteidigen 
will . 


742 Die wehrhafte Festung hat sauberes Wasser, Berge , 
offenes Feld * und schattigen Wald . 


743 Vier Dinge verlangt Kriegswissenschaft von der 
Festung : Unüberwindlichkeit, Höhe , Breite und Stärke . 


744 Die wehrhafte Festung ist groß , sie muß jedem 
Angriff trotzen und leicht zu verteidigen sein . 


745 Die wehrhafte Festung ist unüberwindlich und stark ; 
über ausreichend Nahrung muß sie verfügen und leicht zu 
verteidigen sein . 


746 In wehrhafter Festung herrschet nicht Mangel an 
dem , was sie zur Verteidigung braucht ; getreue Soldaten 
birgt sie in Zeiten großer Gefahr. 


747 Die wehrhafte Festung hält jeder Belagerung stand ; 
sie wird nicht genommen durch Angriff oder Verrat . 


748 In wehrhafter Festung sind gute Soldaten , die sich 
gegen starke Feinde behaupten , die sie belagern . 


749 In guter Festung kann standhafte Wehr zu Beginn 
der Belagerung Feinde besiegen und Größe beweisen . 


750 Wie wehrhaft die Festung immer auch sei , sie ist zu 
nichts nutze , beweisen Soldaten nicht Stärke im Kampf. 


193 


76 


பொருள் 

செய 
சயல்வகை 


751 


பொருளல் லவரைப் பொருளாகச் செய்யும் 
பொருளல்லது இல்லை பொருள் , 


752 


இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை 
எல்லாரும் செய்வர் சிறப்பு . 


753 


பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளறுக்கும் 
எண்ணிய தேயத்துச் சென்று . 


754 


அறன் எனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து 
தீதின்றி வந்த பொருள் . 


755 


அருளொடும் அன்பொடும் வாராப் பொருளாக்கம் 
புல்லார் புரள விடல் . 


256 


உறுபொருளும் உல்கு பொருளும்தன் ஒன்னார்த் 
தெறுபொருளும் வேந்தன் பொருள் . 


757 


அருளென்றும் அன்பீன் குழவி பொருளென்னும் 
செல்லச் செவிலியால் உண்டு . 


758 


குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் தகைத்தொன்று 
உண்டாகச் செய்வான் வினை . 


759 


செய்க பொருளைச் செறுநர் செருக்கறுக்கும் 
எஃகதனிற் சூரியது இல் . 


760 


ஒண்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு எண்பொருள் 
ஏனை இரண்டும் ஒருங்கு . 


194 


76 Erwerb von Wohlstand 


751 Nur Wohlstand verleihet dem unbedeutenden Manne 
Bedeutung . 


752 Die Armen werden von allen verachtet; die Reichen 
werden von allen geehrt . 


753 Wohlstand ist dem Reichen eine leuchtende Lampe; 
auf sein Geheiß erhellt auch den dunkelsten Winkel ihr 
Licht. 


754 Wohlstand , auf ehrliche Weise erworben, schaffet 
Vergnügen und rechtschaffen Tun * . 


755 Der ehrbare Mann verachtet auf ehrlose Weise 
erworbenes Geld ; er läßt es den Niedriggesinnten. 


756 Herrenloses Gut , Schmugglerware, Zollabgaben und 
Kriegsbeute gehören alleine dem Land *. 


757 Barmherzigkeit ist der Liebe Kind; sie lebet durch 
ihre freigiebige Amme, Wohlstand genannt. 


758 Wer Wohlstand erwarb , gleicht einem Mann , der auf 
dem Gipfel des Berges dem Kampfe der Elefanten 
zuschaut. * 


759 

Erwirb großen Wohlstand ; kein schärferes Schwert 
durchhauet den Stolz deiner Feind . 


760 Wer Wohlstand in Fülle auf redliche Weise erwarb , 
kann leicht die beiden anderen Güter * erlangen . 


195 


மாட்சி 


72 


படை 


761 


உறுப்பமைந்து ஊறஞ்சா வெல்படை வேந்தன் 
வெறுக்கையு ளெல்லாம் தலை . 


762 


உலைவிடத்து ஊறஞ்சா வன்கண் தொலைவிடத்துத் 
தொல்படைக் கல்லால் அரிது . 


763 


ஒலித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை 
நாகம் உயிர்ப்பக் கெடும் . 


764 


அழிவின்று அறைபோகா தாகி வழிவந்த 
வன் 

ணதுவே படை . 


வனக 


765 


கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர்நிற்கும் 
ஆற்ற லதுவே படை . 


766 


மறமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் 
என நான்கே ஏமம் படைக்கு. 


767 


தார் தாங்கிச் செல்வது தானை தலைவந்த 
போர் தாங்கும் தன்மை யறிந்து , 


768 


அடற்றனகயும் ஆற்றலும் இல்லெனினும் தானை 
படைத் தகையால் பாடு பெறும் .. 


769 


சிறுமையும் செல்லாத் துளியும் வறுமையும் 
இல்லாயின் வெல்லும் படை .. 


770 


நிலைமக்கள் சால உடைத்தெனினும் தானை 
தலைமக்கள் இல்வழி இல் . 


196 


77 Eigenschaften der Armee 


761 Größter Reichtum des Landes * ist eine Armee , die , 
gut ausgerüstet, jeder Gefahr mutig trotzt . 


762 Kampferprobte Soldaten fürchten keine Gefahr; geben 
auch viele im Kriege ihr Leben , sie weichen nicht vor dem 
Angriff des Feinds. 


763 Warum nur brüllet der Feind vor Wut wie das 
tobende Meer ? Es tötet der Hauch einer einzigen Kobra 
die 

ganze Rattenarmee . 


764 Eine Armee , die Niederlagen nicht kennt , nicht 
Verrat übt und deren Ruhm weithin erschallt , verdient 
ihren Namen . 


765 Eine Armee , die den Mut hat , dem Gott des Todes * 
zu trotzen , schwingt er seine Keule in rasendem Zorn auf 
dem Feld , verdient ihren Namen . 


766 

Tapferkeit, Ehre , ruhmreiches Gestern und Treue 
bis in den Tod sind die vier besten Verteidigungswaffen 
einer Armee . 


767 Eine heidenhafte Armee , die abwehrt den Angriff 
des tobenden Feinds und ihn angreift, verdient ihren Namen . 


768 Fehlt es der Armee an Festigkeit oder Schneid , bringt 
doch die Überlegenheit ihrer Waffen den Sieg . 


769 

Immer siegreich ist eine Armee, hat sie unter Waffen 
genügend Soldaten , kennt sie weder Haß noch Eifersucht in 
eigenen Reihen und winket den Männern lohnender Sold . 


770 Eine Armee selbst mit vielen und kampferprobten 
Soldaten erringt ohne fähige Führer nicht Sieg . 


197 


78 


ச் 


படை 


செருக்கு 


771 


எ 


னை முன் நில்லன்மின் தெவ்விர் பலர் என்னை 
முன்நின்று கல்நின் றவர் . 


772 


கான முயலெய்த அம்பினில் யானை 
பிழைத்தவேல் ஏந்தல் இனிது . 


773 


பேராண்மை என்ப தறுகண்ஒன் றுற்றக்கால் 
ஊராண்மை மற்றதன் எஃகு 


774 


கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் 
மெய்வேல் பறியா நகும் . 


775 


விழித்தகண் வேல்கொண் டெறிய அழித்திமைப்பின் 
ஓட்டன்சே வன்க ணவர்க்கு . 


776 


விழுப்புண் படாதநாள் எல்லாம் வழுக்கினுள் 
வைக்கும்தன் நாளை எடுத்து . 


777 


சுழலும் இசைவேண்டி வேண்டா உயிரார் 
சுழல்யாப்புக் காரிகை நீர்த்து . 


778 


உறின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் 
செறினும்சீர் குன்றல் இலர் . 


779 


இழைத்தது இகவாமைச் சாவாரை யாரே 
பிழைத்தது ஒறுக்கிற் பவர் . 


780 


புரந்தார்கண் நீர்மல்கச் சாகிற்பின் சாக்காடு 
இரந்து கோள் தக்கது உடைத்து . 


198 


78 Hingabe der Soldaten 


771 


" Steht meinem Herren , o Feinde , nicht gegenüber im 
Kampf !" Viele , die ihn herauszufordern wagten , sind nur 
noch Denkmal aus totem Gestein . 


772 Ruhmreicher ist s , daß die Lanze den Elefanten 
verfehlt, als daß der Pfeil einen Hasen im Walde durchbohrt. 


773 Es heißet , daß Tapferkeit sei , keine Nachsicht zu 
üben ; doch dem geschlagenen Feinde zu Hilfe zu eilen ist 
mehr . 


774 Gegen den Elefanten schleudert der Held seinen 
Speer ; lachend zog er, selber getroffen, den Speer aus der 
Wunde in eigenem Leib . * 


775 Ist es nicht elende Schande für den Soldaten , erstarrt 
vor der feindlichen Lanze ängstlich sein Blick ? 


776 Dem Helden sind es verschwendete Tage , wenn er 
nicht täglich klaffende Wunden erhält . 


777 Wer weithin erschallenden Ruhm sich ersehnt , denkt 
nicht an sein Leben ; der Ring * am Fuße des Helden ist 
leuchtender Schmuck . 


778 Tapfere Helden fürchten Verlust ihrer Ehren mehr als 
den Tod ; sie stürzen sich in den Kampf, auch wenn ihre 
Führer sie warnen . 


779 Wer hat das Recht , die Männer zu tadeln , die ihr 
Leben geben im Kampf und Treueschwüre nicht brechen ? 


780 Um solch eine Gnade , den Heldentod sterben zu 
dürfen , sollte man betteln , da der Gebieter die Toten 
beweint . 


199 


79 


நட்பு 


781 


செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் 
லினைக்கரிய யாவுள காப்பு . 


782 


நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதிப் 
பின் நீர பேதையார் நட்பு , 


783 


நலில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் 
பண்புடை யாளர் தொடர்பு . 


784 


நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் 
மேற்சென்று இடித்தற் பொருட்டு . 


785 


புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் 
நட்பாம் கிழமை தரும் . 


786 


முகநக நட்பது நட்பபன்று நெஞ்சத்து 
அகநக நட்பது நட்பு . 


787 


அழிவி னவைநீக்கி ஆறுய்த்து அழிவின் கண் 
அல்லல் உழப்பதாம் நட்பு . 


788 


உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே 
இடுக்கண் களைவதாம் நட்பு . 


789 


நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்பின்றி 
ஒல்லும்வாய் ஊன்றும் நிலை . 


790 


இனனயர் இவரெமக்கு இன்னம்யாம் என்று 
புனையினும் புல்லென்னும் நட்பு . 


200 


79 Freundschaft 


781 Was in der Welt ist schwerer , als Freundschaft zu 
schließen ; welch andere Rüstung kommet ihr gleich als 
Waffe gegen den Feind ? 


782 Wie zunehmend Mond ist Freundschaft mit würdigen 
Männern ; Gemeinschaft mit Toren ist wie der abnehmend 
Mond . 


783 Freundschaft mit Würdigen gleichet dem Lesen 
bedeutender Bücher ; je mehr man sich in sie vertieft, desto 
mehr erliegt man ihrem bestrickenden Bann . 


784 Fröhlich zu machen ist nicht das Ziel einer 
Freundschaft ; sie hält im Zaume und tadelt ihn streng , der 
abkommt vom Wege der Rechtschaffenheit. 


785 Freundschaft braucht weder ständiges Treffen noch 
ein gemeinsames Haus ; nur Eintracht der Herzen machet sie 
stark . 


786 Freundschaft ist mehr als ein Lächeln im Antlitz ; 
Freundschaft erstrahlet als Freude tief in der Seele . 


787 Freundschaft beschützt vor Gefahr und Verderben ; 
auf rechten Weg geleitet sie und teilt alles Leid . 


788 Freundschaft bedeutet , eilends im Unglück zu Hilfe 
zu eilen ; sie gleicht einer Hand , die rasch das Gewand greift , 
bevor es die Blöße entdeckt . 


789 Freundschaft hat dort ihren Thron , wo sie dem 
anderen hilft und Herzen im Gleichklange schlagen . 


790 Freundschaft ist dumpfe Gemeinheit , wenn sie nur 
spricht : " So sehr lieb ich dich , wie sehr du mich liebst. " 


201 


80 


நட்பாராய்தல் 


791 


நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் 
வீடில்லை நட்பாள் பவர்க்கு , 


792 


ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடை முறை 
தான் சாந் துயரம் தரும் .. 


793 


குணலும் குடிமையும் குற்றமும் குன் ஐ 
இனனும் அறிந்தியாக்க நட்பு . 


794 


குடிப்பிறந்து தன்கட் பழிநாணு வானைக் 
கொடுத்தும் கொளல்வேண்டும் நட்பு . 


795 


அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய 
வல்லார்நட்பு ஆய்ந்து கொளல் .. 


796 


கேட்டிலும் உண்டோர் உறுதி கிளைஞரை 
நீட்டி அளப்பதோர் கோல் , 


797 


ஊதியம் என்பது ஒருவற்குப் பேதையார் 
கேண்மை ஒரீஇ விடல் , 


798 


உள்ளற்க உள்ளம் சிறு குல கொள்ளற்க 
அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு . 


799 


கெடுங்காலைக் கைவிடுவார் கேண்மை அடுங்காலை 
உள்ளிலும் உள்ளம் சுடும் . 


800 


மருவுக மாசற்றார் கேண்மைஒன் றீத்தும் 
ஒருவுக ஒப்பிலார் நட்பு . 


202 


80 Auswahl von Freunden 


791 Nichts ist verwerflicher, als allzuschnell Freundschaft 
zu schließen ; denn sie ist schwerlich zu lösen . 


792 Wer leichtfertig allzuschnell Freundschaften schließt, 
beschwöret Unheil herauf, das erst mit dem Tode ihn läßt. 


793 Ergründe das Wesen , die Herkunft und Laster, seine 
Verwandten und andern Umgang ; ist er es wert, so nimm ihn 
zum Freund . 


794 Um jeden Preis suche den als Freund zu gewinnen, 
der gutem Hause entstammt und fürchtet die Schmach . 


795 Wahre Freunde weisen auf deine Laster , auf daß du 
sie bitter beweinst , wann immer du abkommst vom Wege der 
Rechtschaffenheit . 


796 Das Unglück , schlägt es mit der Gerte , ist dennoch 
ein Segen ; mit ihr ist zu messen , wie tief oder seicht 
Freundschaft ist . 


797 Freundschaft mit Toren zu lösen bringt großen 
Gewinn . 


798 Was später bedauern könntest , laß sein ; erwähle nicht 
Freunde , die dich verlassen in Stunden der Not. 


799 

Im Angesichte des Todes gar sitzet der Stachel tief 
bei dem Gedanken an Freunde , die Treue gebrochen in 
Stunden der Not . 


800 Pflege die Freundschaft mit denen , die frei sind von 
Tadel ; wenn es so sein muß , kaufe dich frei vom Umgang 
mit elendem Pack . 


203 


81 


பழைமை 


801 


பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் 
கிழமைனயக் கீழ்ந்திடா நட்பு . 


802 


நட்பிற் குறுப்புக் கெழுதகைமை மற்றதற்கு 
உப்பாதல் சான்றோர் கடன் , 


803 


பழகிய நட்பெவன் செய்யும் கெழுதகைமை 
செய்தாங்கு அமையாக் கடை . 


804 


விழைதனகயான் வேண்டி யிருப்பர் கெழுதகையாற் 
கேளாது நட்டார் செயின் . 


805 


பேதைமை ஒன்கே பெருங்கிழமை என்று ணர்க 
நோதக்க நட்டார் செயின் . 


806 


எல்லைக்கண் நின்மார் துறவார் தொலைவிடத்தும் 
தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு . 


807 


அழிவந்த செய்யினும் அன்பனார் அன்பின் 
வழிவந்த கேண்மை யவர் . 


808 


கேளிழக்கம் கேளாக் கெழுதகைமை வல்லார்க்கு 
நாளிழக்கம் நட்டார் செயின் . 


809 


கெடாஅ வழிவந்த கேண்மையார் கேண்மை 
விடாஅர் விழையும் உலகு . 


810 


லிழையார் விழையப் படுப் பனழயார்கண் 
பண்பின் தலைப்பிரியா தார் . 


204 


81 Vertraulicher Umgang 


801 Liebenden Umgang mit nander zu pflegen ist innige 
Freundschaft; willig räumt sie dem Freunde notwendige 
Freiheiten * ein . 


802 Dem Freunde willig Freiheit zu lassen ist Wesen der 
Freundschaft, die Würdigen selber verübeln es nicht. 


803 Was nützet langwährende Freundschaft, räumt sie 
dem Freunde nicht Freiheiten ein ? 


804 Was immer der Freund ohn dein Wissen getan , nimm 
es , als habest du s selber gewollt . 


805 Hat der Freund dich im Herzen verletzt, so laste es 
ihm doch nicht an ; führe den Schmerz auf sein Unwissen 
zurück oder die Liebe zu dir . 


806 Ein Freund gibt den Freund seines Herzens nicht 
preis , ist auch durch dessen Verschulden das Ende bestimmt. 


807 Wer lange aus tiefstem Herzen geliebt , läßt nicht von 
der Liebe zum Freund , naht auch durch dessen Verschulden 
das End 


808 Ein Freund hört nicht zu , reden Klatschmäuler 
schlecht von dem Freund ; tut er dir weh , ist nicht der 
Freund schlecht , sondern der Tag . * 


809 Alle Welt möchte allein mit ihm teilen , der von der 
Liebe zum Freunde nicht läßt . 


810 Selbst Feinde werden ihm freundlich begegnen , der 
von langwährender Liebe zum Freunde nicht läßt. 


205 


82 


நட்பு 


811 


பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை 
பெருகலிற் குன்றல் இனிது . 


812 


உறின்நட்டு அறின் ஒரூஉம் ஒப்பிலார் கேண்மை 
பெறினும் இழப்பினும் என் . 


813 


உறுவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது 
கொள்வாரும் கள்வரும் நேர் . 


814 


அமரகத்து ஆற்றறுக்கும் கல்லாமா அன்னார் 
தமரின் தனிமை தலை . 


815 


செய்தேமஞ் சாராச் சிறியவர் புன் கேண்மை 
எய்தலின் எய்தாமை நன்று . 


816 


பேதை பெருங்கெழீ இ நட்பின் அறிவுடையார் 
ஏதின்மை கோடி உறும் . 


817 


நகைவனகய ராகிய நட்பின் பகைவரால் 
பத்தடுத்த கோடி உறும் . 


818 


ஒல்லும் கருமம் உடற்று பவர்கேண்மை 
சொல்லாடார் சோர விடல் . 


819 


கனவிலும் இன்னாது மன்னோ வினை வேறு 
சொல்வேறு பட்டார் தொடர்பு . 


820 


எனைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கெழீ இ 
மன்றில் பழிப்பார் தொடர்பு . 


206 


82 Verwerfliche Freundschaft 


811 Schlechte Menschen reden von Liebe, doch lieben 
sie nicht; es wäre besser , es stürb solche Liebe sogleich . 


812 Was nützt es , gewinnest du Freundschaft von 
Schuften , was nützt es , verlierest du sie ? Sie kriechen und 
schmeicheln , solang sie dich brauchen und geben dich 
hinterher auf. 


813 Die Falschen berechnen Gewinn einer Freundschaft 
in Geld ; vom gleichen Schlage sind Diebesgesindel und 
elende Huren . 


814 Ein unzuverlässiges Pferd wirft den Reiter ab in der 
Schlacht ; weit besser ist es , einsam zu sein , als solche 
Freunde zu haben . 


815 Verzichte 

getrost auf die Freundschaft des 
Niedriggesinnten , der dein Vertrauen mißbraucht in Zeiten 
der Not . 


816 Zehnmillionenmal besser ist Haß aller Weisen als 
der vertrauliche Umgang mit Toren . 


817 Einhundertmillionenmal besser ist offener Feind als 
lustige Zechgenossen und Schmeichler. 


818 Wer Hindernisse auf deinem Wege auftürmt, ist der 
Freundschaft nicht wert ; sage kein Wort , doch gib solche 
Freunde Schritt für Schritt auf. 


819 Wenn Taten des Freundes die Worte Lügen strafen, 
ruft selbst im Traum seine Freundschaft Unheil herbei . 


820 Meide den Schwindler , der in der Kammer dir süße 
Worte ins Ohr sagt und draußen dich schmäht . 


207 


83 


கூட 


நட்பு 


821 


சீரிடம் காணின் எறிதற்குப் பட்டடை 
நேரா நிரந்தவர் நட்பு . 


822 


இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் 
மனம்போல் வேறு படும் . 


823 


பல நல்ல கற்றக் கடைத்தும் மன நல்லர் 
ஆகுதல் மாணார்க்கு அரிது . 


824 


முகத்தின் இனிய நகாஅ அகத்தின்னா 
வஞ்சரை அஞ்சப் படும் . 


825 


மனத்தின் அமையா தவரை எனைத்தொன்றும் 
சொல்லினால் தேறற்பாற்று அன்று . 


826 


நட்டார்போல் நல்லவை சொல்லிலும் ஒட்டார்சொல் 
ஒல்லை உணரப் படும் . 


827 


சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில்வணக்கம் 
தீங்கு குறித்தமை யான் . 


828 


தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் 
அழுதகண் ணீரும் அனைத்து . 


829 


மிகச்செய்து தம்எள்ளு வாரை நகச்செய்து 
நட்பினுள் சாப்புல்லற் பாற்று . 


830 


பகைநட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு 
அகநட்பு ஒரீஇ விடல் . 


208 


83 Geheuchelte Freundschaft 


821 Geheuchelte Freundschaft des Feindes ist nur der 
Amboß , auf dem er dich schlägt , sobald sich Gelegenheit 
bietet . 


822 Ohne Liebe im Herzen heuchelt Freundschaft der 
Feind ; seine Zuneigung schwankt wie die Launen der Frau . 


823 Haben sie auch großes Wissen erworben, Feinde 
geben den Haß im Herzen nie auf. 


824 Vor scheinheiligen Heuchlern schrecke zurück; sie 
lächeln dir zu , doch nähren sie heimlichen Haß . 


825 Falsche Freunde können nicht lieben ; ihren Worten 
schenke nicht Glauben , auch wenn sie dir schmeicheln . 


826 Mögen sie sprechen wie liebste Freunde so zart , 
Worte von Feinden werden gar bald offenbar. 


827 Die Krümmung des Bogens verheißet Unheil; glaub 
nicht den Worten von Feinden , auch wenn sie sich krümmen 
und schmeicheln . 


828 Zum Friedensgruße gefaltete Hände eines Verräters 
halten die tödliche Waffe versteckt ; glaub nicht den Tränen 
der Feinde , ihr Schluchzen birgt große Gefahr. 


829 Lächle und täusche Freundschaft in liebevoller 
Umarmung nur vor; zermalme Verräter, die dich im 
geheimen verachten , doch öffentlich rühmen . 


830 Geben die Feinde vor , sich als Freunde zu nahen , 
trage ein freundliches Lächeln zur Schau ; in Wahrheit aber 
banne sie aus dem Herzen , 


209 


84 


பேதைமை 


831 


பேதைமை என்பதொன்று யாதெனின் ஏதங்கொண்டு 
ஊதியம் போக விடல் . 


832 


பேதைமையு ளெல்லாம் பேதைமை காதன்மை 
கையல்ல தன் கட் செயல் , 


833 


நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் 
பேணாமை பேதை தொழில். 


834 


ஓதி உணர்ந்தும் பிறர்க்குரைத்தும் தானடங்காப் 
பேதையின் பேதையார் இல் . 


835 


ஒருமைச் செயலாற்றும் பேதை எழமையும் 
தான்புக் கழுந்தும் அளறு . 


836 


பொய்படும் ஒன்றே புனைபூணும் கையறியாப் 
பேனத வினை மேற் கொளின் . 


837 


ஏதிலார் ஆரத் தமர்பசிப்பர் பேதை 
பெருஞ்செல்வம் உற்றக் கடை . 


838 


மையல் ஒருவன் களித்தற்றால் போத்தன் 
கையொன்று உடைமை பெறின் . 


839 


பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிலின் கண் 
பீழை தருவதொன்று இல் . 


840 


கழாஅக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் 
குழா அத்துப் பேதை புகல் 


. 


210 


84 Torheit 


831 Sag , was ist Torheit ? Sie ist das Verharren an dem , 
was nur schadet , und wegzuwerfen, was bringet Gewinn . 


832 Der Torheiten größte ist , daran zu hangen , was 
unwürdig ist und gemein . 


833 Ein Tor ist schamlos und roh in seinem Verhalten , 
gleichgültig ist er , gefühllos und achtet nichts hoch . 


834 Es gibt keinen größeren Toren als den , der lernt, 
versteht und andere lehrt , was er weiß , doch Sklave der 
Leidenschaft bleibt . 


835 In seinem kurzen Leben auf Erden begeht der Tor 
viel Gemeines ; im voraus erkauft er sich einen Platz im 
siebenfachen Abgrund der Hölle * . 


836 Ein elender Tor kommt doch nicht ans Ziel , was er 
auch beginnt ; in der Gefangenschaft Fesseln ist er verstrickt . 


837 Kommt ein Tor zu Vermögen , laben sich falsche 
Freunde daran , während die Seinen verhungern . 


838 Kommen Toren zu Wohlstand , benehmen sie sich 
wie betrunkene Narren . 


839 Freundschaft mit Toren ist wahrhaftig süß : Du fühlst 
keinen Schmerz , verlassen sie dich . 


840 Sind Toren zugegen in einer Versammlung der 
Weisen , ist es , als ging man mit schmutzigen Füßen zu Bett . 


211 


85 


புல்லறிவாண்மை 


841 


அறிவின்மை இன்மையுள் இன்மை பிறிதின்னம 
இன்மையா வையாது உலகு . 


842 


அறிவிலான் நெஞ்சுவந்து ஈதல் பிறிதுயாதும் 
இல்லை பெறுவான் தவம் . 


843 


அறிவிலார் தாம்தம்மைப் பீழிக்கும் பீழை 
செறுவார்க்கும் செய்தல் அரிது . 


844 


வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை 
உடையம்யாம் என்னும் செருக்கு . 


845 


கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடற 
வல்ல தூஉம் ஐயம் தரும் . 


846 


அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்வயின் 
குற்றம் மறையா வழி . 


847 


அருமறை சோரும் அறிவிலான் செய்யும் 
பெருமிறை தானே தனக்கு . 


848 


ஏவவும் செய்கலான் தான் தேறான் அவ்வுயிர் 
போஒம் அளவுமோர் நோய் , 


849 


காணாதான் காட்டுவான் தான்காணான் காணாதான் 
கண்டானாம் தான் கண்ட வாறு . 


850 


உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து 
அலகையா லைக்கப் படும் . 


212 


85 Dummheit 


841 Wahrhaftige Armut ist geistige Armut; andere Armut 
gibt s nicht für die Welt . 


842 Das Geschenk eines Toren ist für den Beschenkten 
nichts weiter als das , was er sich durch seine Taten verdient . 


843 Die Pein , die ein Dummkopf aus eigen Verschulden 
erleidet , übersteiget bei weitem den Schmerz durch den 
Feind . 


844 Sag , was ist Dummheit ? Dummheit ist Wahn , sich 
selber zu sagen , wie weise man sei . 


845 Wer vorgibt zu wissen und dennoch nichts weiß , weckt 
Zweifel an dem , was er weiß . 


846 Dummköpfe können nur ihre Blöße bedecken , doch 
eigene Fehler verbergen sie nicht . 


847 Der Tor, der heilige Weisung * der Weisen verlacht , 
bringt großes Unheil über sein Haupt . 


848 Bis an seines Lebens Ende ist er allen andern der 
Heimsuchung schlimmste , der guten Rat nicht befolgt und 
selber nicht weiß , was ist recht . 


849 Wer versucht , einen Toren das Sehen zu lehren , ist 
selber ein Narr ; der Tor sieht nur das , was er vorher auch 


sah . * 


850 

Wer verneint , was alle Welt bejaht*, ist wie ein 
verrufener Geist , der auf der Erde sein Unwesen treibt . 


213 


86 


இகல் 


851 


இகலென்ப எல்லா உயிர்க்கும் பகலென்னும் 
பண்பின்மை பாரிக்கும் நோய் . 


852 


பகல் கருதிப் பற்றா செயினும் இகல் கருதி 
இன்னாசெய் யாமை தலை . 


853 


இகலென்னும் எவ்வநோய் நீக்கின் தவலில்லாத் 
தாலில் விளக்கம் தரும் . 


854 


இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் 
துன்பத்துள் துன்பம் கெடின் . 


855 


இகலெதிர் சாய்ந்தொழக வல்லாரை யாரே 
மிக லூக்கும் தன்மை யவர் . 


856 


இகலின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை 
தவலும் கெடலும் நணித்து . 


857 


மிகல்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல்மேவல் 
இன்னா அறிவி னவர் . 


858 


இகலிற்கு எதிர்சாய்தல் ஆக்கம் அதனை 
மிக லூக்கின் ஊக்குமாம் கேடு . 


859 


இகல்காணான் ஆக்கம் வருங்கால் அதனை 
மிகல்காணும் கேடு தரற்கு . 


860 


இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் 
நன்னயம் என்னும் செருக்கு . 


214 


86 Feindschaft 


851 Feindschaft ist eine Seuche , die in den Menschen 
Zwietracht erzeugt. 


852 Suchen auch andere Zwietracht und Streit , so wolle 
nicht Gleiches mit Gleichem vergelten und nicht über Rache 
nachsinnen , 


853 Feindschaft ist ein verwerfliches Übel ; wer sie 
vertreibt , erlangt immerwährenden Ruhm . * 


854 Feindschaft ist übelstes unter verwerflichen Übeln ; 
mit Stumpf und Stiel reiß sie aus dem Herzen , so wird dir 
die Freude der Freuden zuteil . 


855 Wer vermag , den friedlichen Mann zu besiegen , der 
Feindschaft in seinem Herzen nicht nährt ? 


856 Es dauert nicht lang , bevor er strauchelt und fällt * , 
der Freude empfindet, Feindschaft zu säen . 


857 Dem bleibet die höchste Wahrheit verschlossen , der 
sich gehässig dem Hader ergibt und andere mit seiner 
Feindschaft verletzt . 


858 Ersticke die Feindschaft im Keime , so geht es dir 
wohl ; wer sie aber nährt , läuft dem Untergang in die Arme . 


859 

Wem s gut geht , dem ist es auch leicht , die 
Zwietracht zu meiden ; wem s schlecht geht, der läuft dem 
Haß hinterher . 


860 Dem Haß entspringt alles bittere 

Böse ; 
friedliebendem Wesen entsteiget die Pracht von Eintracht 
und Frieden . 


215 


87 


பகை மாட்சி 


861 


வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா 
மெலியார்மேல் மேக பகை . 


862 


அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துல்வான் 
என்பரியும் ஏதிலான் துப்பு . 


863 


அஞ்சம் அறியான் அமைவிலன் எகலான் 
தஞ்சம் எளியன் பனகக்கு . 


864 


நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் 
யாங்கணும் யார்க்கும் எளிது . 


865 


வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் 
பண்பிலன் பற்றார்க்கு இனிது . 


866 


காணாச் சினத்தான் கழிபெருங் காமத்தான் 
பேணாமை பேணப் படும் . 


867 


கொடுத்தும் கொளல்வேண்டும் மன்ற அடுத்திருந்து 
மாணாத செய்வான் பனக . 


868 


குணனிலனாய்க் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு 
இனனிலனாம் ஏமாப்பு உடைத்து . 


869 


செறுவார்க்குச் சேணிகவா இன்பம் அறிவிலா 
அஞ்சும் பனகவர்ப் பெறின் . 


870 


கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் 
ஒல்லானை ஒல்லாது ஓளி . 


216 


87 Das Wesen der Feinde 


861 Kämpfe nicht mit überlegenem Feind ; gegen die 
schwachen Gegner erhebe gewaltig die Faust , wagen sie es , 
dich zu reizen . 


862 Wie kann er erfolgreich den Feinden begegnen , der 
grausam knechtet die Seinen , der keine Verbündeten hat 
und zu schwach ist , dem Gegner zu trotzen ? 


863 Wer feige, geizig, dumm und kriegslüstern ist , der ist 
leichte Beute dem Feind . 


864 Wer launisch ist und seine Zung nicht beherrscht , 
ist immer und überall leichte Beute dem Feind . 


865 Wer gegen das Recht verstößt und niedrigen Wesens , 
wer Tadel verachtet und nicht der Kunst der Staatsführung 
folgt, bereitet nur Freude dem Feind . 


866 Wer blind ist vor Zorn und Sklave der Lust, bereitet 
dem Gegner nur Freud . 


867 Des Feindschaft, der alles verdirbt, was erfolgreich 
begann , sollte man suchen und dafür zahlen auch jeden 
erdenklichen Preis . 


868 Die Feinde frohlocken über den Herrscher mit vielen 
Fehlern und Lastern ; Verbündete nennt er nicht sein . 


869 Die Gegner frohlocken ; sie haben den Sieg schon 
errungen über den feigen und törichten Feind . 


870 Wer sich den törichten Feind als leichte Beute nicht 
nimmt , wirft Ruhm und Ehren für immer leichtfertig fort. 


217 


88 


பகைத் திறம் தெரிதல் 


871 


பகை என்னும் பண்பி லதனை ஒருவன் 
நகையேயும் வேண்டற்பாற்று அன்று . 


872 


வில்லே குழவர் பகைகொளிலும் கொள்ளற்க 
சொல்லே நழவர் பகை . 


873 


ஏமுற் றவரிலும் ஏழை தமியனாய்ப் 
பல்லார் பகைகொள் பலன் . 


874 


பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடை யாளன் 
தகைமைக்கண் தங்கிற்று உலகு . 


875 


தன் துணை இன்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் 
இன் துணையாக் கொள்கலற்றின் ஒன்று . 


876 


தேறினும் தேறா விடிலும் அழிவின்கண் 
தேறான் பகாஅன் லிடல் . 


877 


நோவற்க நொந்தது அறியார்க்கு மேவற்க 
மென்மை 

பனகல ரகத்து . 


878 


வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் 
பகைவர்கண் பட்ட செருக்கு . 


879 


இளைதாக முள்மரம் கொல்க களையுநர் 
கைகொல்லும் காழ்த்த விடத்து . 


880 


உயிர்ப்பு உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் 
செம்மல் சிதைக்கலா தார் . 


218 


88 Erkennen von Feindschaft 


871 Verwünschte Gesinnung, Feindschaft genannt, darf 
niemals beschworen werden auch nur im Scherz , 


872 Forderst du auch die Bogenschützen heraus , hüte 
dich vor der Feindschaft der Männer des Worts * ; Feder und 
Tinte sind stärkere Waffe noch als das Schwert . 


873 Wer keine Verbündeten hat , doch den Haß vieler 
Gegner erweckt, richtet Schlimmeres an als Geisteskranke 
in ihrem Wahn . 


874 Die Macht des Herrschers wird nimmer vergehen, 
der Feinde in Freunde zu wandeln vermag. 


875 Wer ohne Verbündete gegen zwei Feinde gleichzeitig 
kämpft, versuche , einen von ihnen als Freund zu gewinnen . 


876 In Zeiten der Not schenke niemandem Glauben , ob 
du ihm trauen kannst oder auch nicht; suche nicht Freund 
oder Feind dir zu machen in großer Gefahr . * 


877 Sprich niemals von Sorgen , die sie nicht erraten ; 
Feinden gib deine Schwächen nicht preis . 


878 Wer die Lage durchschaut hat und weiß , was zu tun , 
wer Vorsorge für die Verteidigung trifft, schlägt bald schon 
den Hochmut der Feinde zu Staub . 


879 Reiße die Dornensträucher heraus , solange sie jung ; 
sind sie erst groß , wird die Hand , die sie ausreißt , 
blutiggestochen * 


880 Sie werden durch einen Hauch schon vom Tode 
geschlagen , die elenden Hochmut derer nicht brechen , die 
ihnen trotzen . 


219 


89 


உடபனக 


881 


நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர்நீரும் 
இன்னாவாம் இன்னா செயின் . 


882 


வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக 
கேள்போல் பகைவர் தொடர்பு . 


883 


உட்பகை அஞ்சித்தற் காக்க உலைவிடத்து 
மட்பகையின் மாணத் தெறும் . 


884 


மனமாணா உட்பகை தோன்றின் இனமாணா 
ஏதம் பலவுந் தரும் . 


885 


உறல் முறையான் உட்பகை தோன்றின் இறல் முறையான் 
ஏதம் பலவுந் தரும் . 


886 


ஒன்றாமை ஒன்றியார் கட்படின் எஞ்ஞான்றும் 
பொன்மை ஒன்றல் அரிது . 


887 


செப்பின் புணர்ச்சி போல் கூடிலும் கூடாதே 
உட்பகை உற்ற குடி . 


888 


அரம்பொருத பொன் போலத் தேயும் உரம்பொருது 
உட்பகை உற்ற குடி . 


889 


எட்பக வன்ன சிறுமைத்தே ஆயினும் 
உட்பகை உள்ளதாம் கேடு . 


890 


உடம்பாடு இலாதவர் வாழக்கை குடங்கருள் 
பாம்போடு உடனுறைந் தற்று . 


220 


89 Verräter in eigenen Reihen 


881 Selbst Haine und schmutzige Brunnen sind nicht 
erquickend , brütet in ihnen gefährlicher Keim ; so bringen 
verräterische Verwandte nur großes Verderben . 


882 Gleicht auch der offene Feind blankem Schwert , so 
fürchte ihn nicht ; hüte dich aber vor denen , die Freundschaft 
dir heucheln , * 


883 Sei wachsam vor dem , der Haß dir verbirgt ; in Zeiten 
großer Gefahr zerschneidet er dich wie des Töpfers Messer 
den Ton . 


884 Wer sich ausgibt als Freund , doch feindlich gesinnt, 
ruft Unheil herbei; seinen tückischen Einflüsterungen 
erliegen sogar die Getreuen . 


885 Ein Verräter , von heimlicher Feindschaft getrieben , 
ruft großes Unheil herbei ; er trachtet dir nach dem Leben . 


886 Wenn deine Getreuen die Untreue leitet , kannst du 
dem Tode schwerlich entgehen . 


887 

Topf * und Deckel scheinen ein Ding , und doch sind 
sie zwei; so ist auch ein Haus mit Verrätern , von heimlichem 
Haß heimgesucht , wenn sie auch einig scheinen mit dir . 


888 Das Haus mit Verrätern , von heimlichem Haß 
heimgesucht , verliert seine Stärke , als ob eine emsige Feile 
das Eisen feilet zu Staub . 


889 

Mag er auch erst so klein wie ein Sesamkorn sein , 
es lauert den Untergang im Haus mit Verrätern . 


890 Mit jenen zusammenzuleben , die Liebe dir heucheln , 
doch bitterlich hassen , ist wie vertraulicher Umgang mit 
einer gefährlichen Schlange im Haus . 


221 


90 


பெரியாரைப் பிழையாமை 


891 


ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் 
போற்றலு ளெல்லாம் தலை . 


892 


பெரியாரைப் பேணாது ஒழகின் பெரியாரால் 
பேரா இடும்பை தரும் . 


893 


கெடல்வேண்டின் கேளாது செய்க அடல்வேண்டின் 
ஆற்று பவர்கண் இழுக்கு . 


894 


கூற்றத்தைக் கையால் விளித்தற்றால் ஆற்றுவார்க்கு 
ஆற்றாதார் இன்னா செயல் . 


896 


எரியால் சுடப்படிலும் உய்வுண்டாம் உய்யார் 
பெரியார்ப் பிழைத்தொழுகு வார் . 


897 


வனகமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் என்னாம் 
தனகமாண்ட தக்கார் செறின் . 


898 


குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியொடு 
நின்றன்னார் மாய்வர் நிலத்து . 


899 


ஏந்திய கொள்கையார் சீறின் இடைமரிந்து 
வேந்தனும் வேந்து கெடும் . 


900 


இறந்தமைந்த சார்புடைய ராயினும் உய்யார் 
சிறந்தமைந்த சீரார் செறின் . 


222 


90 Beleidigungen gegen die Großen * 


891 Lab Vorsicht walten und setze die eigene Sicherheit 
nicht aufs Spiel ; mißachte nicht den Willen derer , die alles 
vollbringen . 


892 Wer die Großen geringschätzt, erweckt ihren Zorn ; 
und immerwährendes Unheil beschwört er herauf. 


893 Willst du dich selber zerstören , so stelle dich taub 
gutem Rat ; beleidige jene , die dich , wenn sie wollen , 
blindlings vernichten . 


894 Wenn Schwache die Mächtigen kränken , laden sie 
gleichsam den Tod zu üppigem Mahl . 


895 Wohin er auch geht , der Tod holt ihn ein ; sterben 
muß , wer den Zorn der Mächtigen weckt . 


896 In Feuersbrunst mag man dem Tode entkommen ; 
wer Mächtige kränkt, hat sein Leben verwirkt. 


897 Wo bleiben der Reichtum des Landes, militärische 
Macht und alle Schätze der Welt , ergrimmen die Weisen 
im Zorn ? 


898 Wenn sie , die so groß sind wie hohes Gebirge , es 
wollen , werden die Herrscher und ihre Getreuen zerstört , 
mögen die Fürsten auch glauben , die Herrschaft hab ewig 
Bestand . 


899 Selbst Indra * , der König der himmlischen Mächte , 
stürzet vom Thron , wenn strenge Asketen ihm zürnen . 


900 Erführen sie alle Hilfe der Welt , werden selbst 
Könige nimmer errettet von Untergang und sicherem Tod , 
wenn strenge Asketen im Zorn gegen sie sind ergrimmt. 


223 


91 


பெண்வழிச் 


சேறல் 


901 


மனை விழைவார் மாண்பயன் எய்தார் வினை விழைவார் 
வேண்டாப் பொருளும் அது , 


902 


பேணாது பெண் விழைவான் ஆக்கம் பெரியதோர் 
நாணாக நாணுத் தரும் . 


903 


இல்லாள்கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் 
நல்லாருள் நாணுத் தரும் . 


904 


மனையாளை அஞ்சும் மறுமையி லாளன் 
லினை யாண்மை வீறெய்தல் இன்று . 


905 


இல்லாளை அஞ்சுவான் அஞ்சுமற் றெஞ்ஞான்றும் 
நல்லார்க்கு நல்ல செயல் . 


906 


இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் 
அமையார்தோள் அஞ்சு பவர் . 


907 


பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நாணுடைப் 

பெருமை உடைத்து 


பெண்ணே 


908 


நட்டார் குறை முடியார் நன்றாற்றார் நன்னுதலாள் 
பெட்டாங்கு ஒழுகு பவர் . 


909 


அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் 
பெண் ஏவல் செய்வார்கண் இல் . 


910 


எண்சேர்ந்த நெஞ்சத் திடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் 
பெண்சேர்ந்தாம் பேதைமை இல் . 


224 


91 Unterwerfung vor der Herrschaft der Frauen 


901 Wer sich dem Willen der Frauen beugt, erlanget 
niemals Gewinn ; wer sein Leben höheren Zielen * geweiht 
hat, verabscheut die Herrschaft der Frauen . 


902 Wer einer Frau hörig , bringt sich und den andern 
nur Schmach ; trotz seines Wohlstands muß er sein Antlitz 
verhüllen vor Scham . 


903 Der Schwächling , der sich dem Willen der Frau 
unterwirft, demütigt sich tief ; er darf es nicht wagen , den 
Blick zu erheben im Kreise der Edlen . 


904 Die Seele des Schwächlings, der vor der Frau zittert , 
wird nicht erlöst ; was er auch Großes vollbracht haben mag , 
er verliert seine Ehren und läuft dem Ruhm hinterher . 


905 Wer vor der Frau zittert in elender Furcht , hat auch 
nicht den Mut, den Würdigen Gutes zu tun . 


906 Erleben sie auch wie die Götter in zärtlichen Armen 
der Frauen himmlische Wonnen , es muß sie doch jeder 
verachten , die vor den Frauen erzittern vor Furcht . 


907 Die Frau , die scheu ihre Blicke senkt , hat größere 
Würde als er , der sich der Herrschaft der Röcke hingibt . 


908 Wer sich dem Willen der Frau unterwirft, kann seinen 
Freunden nimmermehr helfen , und niemals kann er Gutes 
mehr tun * . 


909 Wer sich der Herrschaft der Röcke beugt , sperrt 
Gutes und wachsenden Wohlstand nur aus ; nichts kann es in 
seinem Leben noch geben , an dem er sich freut * . 


910 Männer , vom Glücke geliebt und mit Großem im 
Sinn , liefern sich niemals der Torheit aus , sich dem Willen 
der Frauen zu beugen . 


225 


92 


லரைலின் 


மகளிர் 


911 


அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியார் 
இன்சொல் இழுக்குத் தரும் . 


912 


பயன் தூக்கிப் பண்புரைக்கும் பண்பின் மகளிர் 
நயன் தூக்கி நள்ளா விடல் . 


913 


பொருட்பெண்டிர் பொய்ம்மை மயக்கம் இருட்டறையில் 
ஏதில் பிணந்தழீ இ யற்று . 


914 


பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் 
ஆயும் அறிவி னவர் . 


915 


பொது நலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் 
மாண்ட அறிலி னவர் . 


916 


தந்நலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கிப் 
புன்னலம் பாரிப்பார் தோள் 


917 


நிறைநெஞ்சம் இல்லவர் தோய்லர் பிறநெஞ்சிற் 
பேணிப் புணர்பவர் தோள் . 


918 


ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப 
மாய மகளிர் முயக்கு . 


919 


வரைலிலா மாணிழையார் மென்றோள் புரையிலாப் 
பூரியர்கள் ஆழும் அளறு . 


920 


இருமனப் பெண்டிரும் கள்ளும் கவறும் 
திரு நீக்கப் பட்டார் தொடர்பு . 


226 


92 Huren 


911 Huren , mit kostbarem Schmucke behängt, können 
nicht lieben , doch sie begehren die Männer für Geld ; die 
süßen Worte der käuflichen Frauen richten zugrund . 


912 Huren heucheln die Liebe und denken dabei nur an 
Geld ; wäge den Wert solcher Frauen und such sie nicht auf. 


913 Huren heucheln die Liebe ; sie lieben , als ob sie in 
finsterem Raum eines Fremden Leichnam umarmen . 


914 Wer reinen Herzens , besudelt sich nicht ; er meidet 
die Huren , für die nur Geld zählt . 


915 Wer Weisheit hat und Verstand , sucht niemals 
gemeines Vergnügen im Bett der von jedem käuflichen Frau . 


916 Die Weisen wissen , was gut für sie ist ; sie meiden 
die Huren , berühren sie nicht, die ihre zur Schau gestellten 
Reize verkaufen . 


917 Leichtsinnige suchen Vergnügen bei Huren ; Huren 
geben den Körper zwar hin , aber ihr Herz weilt woanders . 


918 Die Arme der Huren verhexen nur Toren ; Huren 
treiben den törichten Mann ins Verderben , der ihren Reizen 
verfällt. 


919 Kostbare Steine schmücken die Arme der käuflichen 
Frau ; Huren sind finsterster Abgrund der Hölle , und Toren 
stürzen sich selber hinab . 


920 Huren , Glücksspiel und Alkohol sind die Vergnügen 
der Männer, welche das Glück * mit Verachtung bestraft . * 


227 


93 


கள்ளுண்ணாமை 


921 


உட்கப்படாஅர் ஒளியிழப்பர் எஞ்ஞான்றும் 
கட்காதல் கொண்டொழுகு வார் . 


922 


உண்ணற்க கள்ளை உணில்உண்க சான்றோரான் 
எண்ணப் படவேண்டா தார் . 


923 


என்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்றுச் 
சான்றோர் முகத்துக் களி , 


924 


நாண் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கள்ளென்னும் 
பேணாப் பெருங்குற்றத் தார்க்கு . 


925 


கையறி யாமை யுடைத்தே பொருள் கொடுத்து 
மெய்யறி யாமை கொளல் . 


926 


துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் 
நஞ்சுண்பார் கள்ளூண் பலர் . 


927 


உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் 
கள்ளொற்றிக் கண்சாய் பவர் . 


928 


களித்தறியேன் என்பது கைலிடுக நெஞ்சத்து 
ஒளித்த தூ உம் ஆங்கே மிகும் . 


929 


களித்தானைக் காரணம் காட்டுதல் கீழ்நீர்க் 
குளித்தானைத் தீத்துரீஇ யற்று . 


930 


கள்ளுண்ணாப் போழ்தில் களித்தானைக் காணுங்கால் 
உள்ளான் கொல் உண்டதன் சோர்வு . 


228 


93 Alkohol * 


921 Wer der Trunksucht verfallen , den fürchtet kein 
Feind ; der Ruhm eines Trunkenbolds schwindet dahin . 


922 Enthalte dich des berauschenden Tranks; wer nichts 
darauf gibt , ob die Weisen ihn achten , mag sich betrinken . 


923 Beim Anblick des trunkenen Sohnes fühlt eine Mutter 
nur Schmerz . Was werden beim Anblick des Trunkenboldes 
die Weisen empfinden ? 


924 Alkohol trinken ist Laster fürwahr ; Schamgefühl 
selber , die liebliche Schöne , wendet verächtlich vom Trinker 
sich ab . 


925 Geld auszugeben , um sich zu besaufen bis zur 
Bewußtlosigkeit, ist elender Schwachsinn . * 


926 Wer Alkohol trinkt , ist wie jemand , der Gift zu sich 
nimmt; schlafende Trinker gleichen den Toten . 


927 Mit sinnlosem Lallen und triefenden Augen 
verbringen die heimlichen Säufer betäubt ihren Tag ; von 
ihren Freunden werden sie bald schon verlacht . 


928 Ein Trunkenbold gebe nicht vor , er wisse nicht , was 
Trunkenheit sei ; ist er betrunken , verrät er sich schnell . 


929 Wer einen Säufer Vernunft lehren will , kann 
gleichsam mit einer Lampe im Wasser einen Ertrunkenen * 
suchen . 


930 Ein Trinker , der nüchtern und hört , wie ein anderer 
Trunkenbold lallt , sieht gleichsam in einen Spiegel und klagt : 
" So also siehest du aus . 


229 


94 


931 


லேண்டற்க வென்றிடினும் கதினை வென்ற தூ உம் 
தூண்டிற்பொன் மீன் விழுங்கி யற்று . 


932 


ஒன்றெய்தி நூறிழக்கும் கதர்க்கும் உண்டாங்கொல் 
நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு . 


933 


உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் 
போஒய்ப் புறமே படும் . 


934 


சிறுமை பலசெய்து சீரழிக்கும் சூதின் 
வறுமை தருவதொன்று இல் . 


935 


கவறும் கழகமும் கையும் தருக்கி 
இவறியார் இல்லாகி யார் . 


936 


அகடாரார் அல்லல் உழப்பர்க தென்னும் 
முகடியால் மூடப்பட் டார் . 


937 


பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் 
கழகத்துக் காலை புகின் . 


938 


பொருள் கெடுத்துப் பொய்மேற் கொஎ இ அருள் கெடுத்து 
அல்லல் உழப்பிக்கும் சூது . 


939 


உடை செல்லம் ஊண் ஒளி கல்வி என்று ஐந்தும் 
அடையாவாம் ஆயம் கொளின் . 


940 


இழத்தொறூஉம் காதலிக்கும் சூதேபோல் துன்பம் 
உழத்தொறு உம் காதற்று உயிர் , 


230 


94 Glücksspiel 


931 Suche nicht Zuflucht im Spiel , auch wenn du 
gewinnst. Was denn vermag ein Fisch zu gewinnen, wenn 
er den Köder samt Haken verschluckt ? 


932 Bevor der Spieler nur einmal gewinnt , muß 
hundertfach er verlieren . Was kann ein Spieler im Leben 
gewinnen als hundertfachen Verlust ? 


933 Der Spieler verliert sein Vermögen an Fremde , wenn 
er dem Würfelspiel frönt . 


934 Glücksspiel ruft alles Elend herbei und zerstöret den 
Ruf; nichts treibt einen Spieler schneller in Arme der Armut 
als sein verwerfliches Spiel. 


935 

Viele , die stolz auf ihr Würfelspiel waren und in 
Spielhöllen zu Haus,wurden vom Untergang eingeholt ; nicht 
einer entkam seinem Griff. 


936 Das Glücksspiel kommt als Unglück verheißender 
Geist * in Gestalt einer Sucht ; wer ihr erst verfallen , hat 
Hunger und alles andere Unheil bestellt . 


937 Wer seine Zeit in Glücksspielhäusern verbringt , 
verschleudert sein Erbe , beschmutzt seinen Ruf . 


938 Spieler verlieren Vermögen und Ruf ; das Glücksspiel 
verhärtet die Herzen und stürzt sie ins Elend hinab . 


939 Ruhm , Wohlstand und Wissen gehen dem Spieler 
abhanden ; betteln wird er um Nahrung und Kleidung . 


940 

Spielleidenschaft wird zur Sucht mit jedem Verlust ; 
sie gleichet dem heftiger werdenden Flehen der Seele nach 
Leben , je tiefer das Leid . 


231 


95 


மருந்து 


941 


மிகினும் குறையினும் நோய்செய்யும் நூலோர் 
வளிமுதலா எண்ணிய மூன்று . 


942 


மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது 
அற்றது போற்றி உணின் 


943 


அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு 
பெற்றான் நெடிதுய்க்கு மாறு . 


944 


அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல 
துய்க்க துவரப் பசித்து . 


945 


மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் 
ஊறுபாடு இல்லை உயிர்க்கு . 


946 


இழவறிந்து உண்பான் கண் இன்பம்போல் நிற்கும் 
கழிபே ரிரையான் கண் நோய் , 


947 


தீயள வன்றித் தெரியான் பெரிதுண்ணின் 
நோயள வின்றிப் படும் . 


948 


நோய்நாடி நோய்முதல் நாடி அதுதணிக்கும் 
வாய்நாடி வாய்ப்பச் செயல் 


949 


உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் 
கற்ஜன் கருதிச் செயல் . 


950 


உற்றவன் தீர்ப்பான் மருந்துஉழைச் செலவானென்று 
அப்பால் நாற் கூற்றே மருந்து . 


232 


95 Arznei * 


941 Heilkundige Schriften der Weisen zählen drei 
Leiden *, deren das erste das windige ist ; wer übertreibt in 
die eine und andere Richtung * , wird krank . 


942 Ist alles verdaut, erst dann sollst du essen ; so brauchst 
du keine Arznei. 


943 Ist alles verdaut , erst dann sollst du essen , doch iß 
nicht zuviel ; so währet dein Leben auf Erden noch lang . 


944 Nur das sollst du essen , was dir auch bekommt , * doch 
iß nicht zuviel ; warte , bis das , was du vorher gegessen , 
verdaut ist und Hunger aufkommt. 


945 IBt du nur das, was dir auch bekommt , * so wirst du 
nicht krank . 


946 Wer maßvoll iſt , wenn der Darm ist geleert , der 
bleibet gesund ; wer maßlos das Essen verschlinget , wird 
krank 


947 Wer ohne Rücksicht auf seine innere Hitze * das 
Essen verschlingt , wird schwer krank . 


948 Erst werden die Krankheit und Ursach und heilende 
Mittel erkannt ; dann werde die Krankheit bekämpft. 


949 Der Arzt soll die Größe des Kranken bedenken , die 
Schwere der Krankheit erkennen und ernsthaftig sinnen über 
die Zeit ; * dann soll er den Kranken behandeln . 


950 Viere sind nötig für eine erfolgreiche Heilung des 
Kranken : Es sind dies der Kranke, der Arzt, die heilenden 
Mittel und richtige Pfleg ’; und diese sind wiederum jeweils 
vierfacher Art . * 


233 


96 


தமடமை 


951 


இற்பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாகச் 
செப்பமும் நானும் ஒருங்கு . 


952 


ஒழக்கமும் வாய்மையும் நாணும் இம் மூன்றும் 
இழுக்கார் குடிப்பிறந் தார் . 


953 


நகை ஈகை இன் சொல் இகழாமை நான்கும் 
வகை என்ப வாய்மைக் குடிக்கு . 


954 


அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் 
குன்றுவ செய்தல் இலர் . 


955 


வழங்குவ துள் வீழ்ந்தக் கண்ணும் பழங்குடி 
பண்பில் தலைப்பிரிதல் இன்று . 


956 


சலம்பற்றச் சால்பில செய்யார்மா சற்ற 
குலம் பற்றி வாழ்தும் என் பார் . 


957 


குடிப்பிறந்தார் கண்விளங்கும் குற்றம் விசும்பின் 
மதிக்கண் மறுப்போல் உயர்ந்து 


958 


நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனைக் 
குலத்தின்கண் ஐயப் படும் . 


959 


நிலத்தில் கிடந்தமை கால்காட்டும் காட்டும் 
குலத்தில் பிறந்தார்வாய்ச் சொல் . 


960 


நலம்வேண்டின் நாணுடைமை வேண்டும் குலம் வேண்டின் 
வேண்டுக யார்க்கும் பணிவு . 


234 


96 Edle Herkunft 


951 Aufrichtigkeit und Furcht vor der Schande sind von 
Natur die Eigenschaften derer aus vornehmem Haus . 


952 Drei Tugenden , von denen der wirkliche Adel nicht 
läßt , sind gutes Verhalten , Liebe zur Wahrheit und Furcht 
vor Schande und Schmach . 


953 Vier Merkmale zeichnen den wirklichen Adel : Ein 
feines Lächeln trägt er im Antlitz, freigiebig ist er , spricht 
niemals ehrlose Worte und weiß , was Anstand bedeutet . 


954 Wer von edler Geburt ist , beschmutzet nicht der 
Familie Ruf, und böte man ihm auch Millionen dafür. 


955 Wer altem und vornehmem Hause entstammt , gibt 
nie seine Freigiebigkeit preis , ward auch das Vermögen 
gering im Laufe der Zeit. 


956 Wer die Familienehre bewahrt , nimmt niemals 
Zuflucht zu Lug und Betrug ; in seinem Herzen wohnet nicht 
heimliche Tücke . 


957 Wie dunkle Flecken im Antlitz des Mondes werden 
die Fehler und Laster derer aus vornehmem Haus offenbar. 


958 Edle Herkunft wird bald schon bezweifelt, hat sie 
des Pöbels sprachliche Art 


959 Die Güte des Ackers mißt man an wachsender Saat; 
vornehmes Wesen wird an der Sprache gemessen . 


960 Wer tugendhaft sein will , begehre die Scham ; es üb 
sich in Demut , wer edel * sein will . 


235 


97 


மானம் 


961 


இன்றி யமையாச் சிறப்பின ஆயினும் 
குன்ற வருப விடல் . 


962 


சீரிலும் சீரல்ல செய்யாரே சீரொடு 
பேராண்மை வேண்டு பவர் . 


963 


பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய 
சுருக்கத்து வேண்டும் உயர்வு . 


964 


தலையின் இழிந்த மயிரனையர் மாந்தர் 
நிலையின் இழிந்தக் கடை . 


965 


குன்றின் அனை யாரும் குன்றுவர் குன்றுவ 
குன்றி அனைய செயின் . 


966 


புகழ் இன்றால் புத்தேள் நாட்டு உய்யாதல் என் மற்று 
இகழ்வார்பின் சென்று நிலை . 


967 


ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே 
கெட்டான் எனப்படுதல் நன்று . 


968 


மருந்தோமற்று ஊன்ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை 
பீடழிய வந்த இடத்து . 


969 


மயிர்நீப்பின் வாழாக் கவரிமா அன்னார் 
உயிர்நீப்பர் மானம் வரின் . 


970 


இளிவரின் வாழாத மானம் உடையார் 
ஒளிதொழுது ஏத்தும் உலகு . 


236 


97 Ehre 


961 Vermeide alles , was dich erniedrigt , auch um deines 
Lebens kostbaren Preis . 


962 Wer einen ehrbaren Namen will tragen , enthalte sich 
allen unrechten Tuns, erwürbe er dadurch auch Ruhm . 


963 In Tagen des Wohlstands bleibe bescheiden ; bewahre 
Würde in Zeiten der Not . 


964 Wer seinen Namen beschmutzt , der gleichet dem 
abgeschnittenem Haar , das in die Gosse geworfen . 


965 Wer auch gewaltig ist wie ein Berg und Unrecht 
begeht , mag es auch sein wie ein Sesamkorn klein , ist 
dennoch ein Winzling . 


966 Warum denn denen schmeicheln , die dich doch 
verachten ? Es bringt weder Ehren , noch öffnet 

öffnet es 
himmlisches Tor . 


967 Besser ist s , auf der Stelle in Ehren zu sterben , als 
denen zu dienen , die dich nur verachten und schmähen . 


968 Ist denn der Leib unsterblicher Art, daß man ihn 
retten will auch um den Preis seiner Ehr ? 


969 Es stirbt das Reh * , verliert es das Fell ; so setzen die 
Edlen dem Leben selber ein Ende , ist ihnen die Ehre 
genommen . 


970 Der Edle kann den Verlust seiner Ehre nicht länger 
ertragen ; andächtig faltet die Welt ihre Hände und preiset 
ihn an des Ruhmes Altar. 


237 


98 


பெரு என 


971 


ஒளிஒருவற்கு உள்ள வெறுக்கை இளிஒருவற்கு 
அஃதிறந்து வாழ்தும் எனல் . 


972 


பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா 
செய்தொழில் வேற்றுமை யான் . 


973 


மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் 
கீழல்லார் கீழல் லவர் . 


974 


ஒருமை மகளிரே போலப் பெருமையும் 
தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு . 


975 


பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் 
அருமை உடைய செயல் 


976 


சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரைப் 
பேணிக்கொள் வேம் என்னும் நோக்கு .. 


977 


இறப்பே புரிந்த தொழிற்கும் சிறப்புந்தான் 
சீரல் லவர்கட் படின் . 


978 


பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை 
அணியுமாம் தன்னை வியந்து . 


979 


பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை 
பெருமிதம் ஊர்ந்து விடல் . 


980 


அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் 
குற்றமே கூறி விடும் . 


238 


98 Wahre Größe 


971 Das Streben 

Streben nach höheren Zielen bedeutet 
wahrhaftige Größe . Wer sagt : " Ich kann auch ohne sie 
leben ! " ist ohne Bedeutung . 


972 Die Menschen werden auf gleiche Weise geboren ; 
ihr Ansehen , das sie genießen, ist dennoch verschieden , weil 
jeder sein Leben anders verbringt .* 


973 Unwürdige sind doch niederen Ranges , sind sie auch 
hoch von Geburt ; der Edelgesinnte hat seinen Platz hoch 
über den andern trotz niederer Herkunft. 


974 Wie eine Frau ihre Reinheit bewahrt , kann wahre 
Größe er nur erlangen , der sich vor Niedrigkeit schützt . 


975 Wer groß ist im Herzen , wird Großes vollbringen ; 
die andern vermögen es nicht . 


976 Wer ohne Bedeutung , verachtet die Großen , und 
niemals wird deren Gunst ihm zuteil . 


977 Die Dreistigkeit derer mit unbedeutendem Wesen 
kennt keine Grenzen , lacht ihnen das Glück * . 


978 Die wahrhaft Großen sind immer bescheiden ; wer 
aber gering und bedeutungslos ist , posaunet seine 
vermeintliche Größe hinaus in die Welt . 


979 Wahrhaftige Größe ist immer bescheiden ; wer aber 
gering und bedeutungslos ist , rühmet und preiset sich selbst. 


980 Die wahrhaftig Großen decken die Fehler der 
anderen zu ; wer aber gering und bedeutungslos ist , geht mit 
den Schwächen der andern hausieren . 


239 


99 


சான்னண்மை 


981 


கடன் என்ப நல்லலை எல்லாம் கடன் அறிந்து 
சான்றாண்மை மேற்கொள் பவர்க்கு , 


982 


குண நலம் சான்றோர் நலனே பிறநலம் 
எந்நலத்து உள்ள தூஉம் அன்று . 


983 


அன்புநாண் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொடு 
ஐந்து சால்பு ஊன்றிய தூண் . 


984 


கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை 
சொல்லா நலத்தது சால்பு . 


985 


ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அதுசான்றோர் 
மாற்றாரை மாற்றும் படை .. 


986 


சால்பிற்குக் கட்டளை யாதெனில் தோல்லி 
துலையல்லார் கண்ணும் கொளல் . 


987 


இன்னாசெய் தார்க்கும் இனியவே செய்யாக்கால் 
என்ன பயத்ததோ சால்பு . 


988 


இன்மை ஒருவற்கு இளிவன்று சால்பென்னும் 
திண்மைஉண் டாகப் பெறின் . 


989 


ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு 
ஆழி எனப்படு வார் . 


990 


சான்றலர் சான் சாண்மை குன்றின் இரு நிலந்தான் 
தாங்காது மன்னோ பொறை . 


24 ) 


99 Vollkommenheit 


981 Wer nach Vollkommenheit strebt , dem ist das Streben 
nach Gutem natürliche Pflicht. 


982 Ein gutes Wesen ist dem Vollkommenen einziges 
Gut ; anderes Gut ist nur dem Namen nach gut. 


983 Ein Herz voller Liebe und Liebe zur Wahrheit , 
freundliche Nachsicht für anderer Schwächen , Schamgefühl 
und Freigiebigkeit sind eines edlen Wesens fünf tragende 
Säulen . 


zu 


984 Der Buſübung Kern ist , niemals töten * ; 
Vollkommenheit heißt , nicht schlecht von den andern zu 
reden . 


985 Demut ist die wahrhaftige Stärke des Starken ; sie ist 
des Vollkommenen wehrhafte Rüstung gegen den Feind . 


986 Maßstab * für die Vollkommenheit 

Vollkommenheit ist , auch 
Überlegenheit derer zu tragen , die ohne Bedeutung . 


987 Was nützt die Vollkommenheit , wenn man nicht 
denen Gutes erweist, die einem Böses getan ? 


988 Armut ist dem keine Schmach , der ein vollkommenes 
Wesen und damit den wahren Reichtum besitzt . 


989 Mag auch die Zeit Erschütterung bringen und heute 
nicht gelten , was gestern noch galt : Wer standhaft den Weg 
der Rechtschaffenheit geht , ist der Vollkommenheit Hort * . 


990 Verließen die Weisen den Pfad aller Weisen , * ertrüge 
die Erde die Menschen nicht mehr . 


241 


100 


L 
பணபுனட 


Uை O 


991 


எண்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார்மாட்டும் 
பண்புடைமை என்னும் வழக்கு .. 


992 


அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் 
பண்புடைமை என்னும் வழக்கு . 


993 


உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்ல் வெறுத்தக்க 
பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு . 


994 


நயனொடு நன்ற புரிந்த பய லுடையார் 
பண்புபா ராட்டும் உலகு . 


995 


நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் 
பண்புள பாடறிவார் மாட்டு . 


996 


பண்புடையார்ப் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் 
மண்புக்கு மாய்வது மன் . 


997 


அரம்போலும் கூர்மைய ரேனும் மரம்போலவர் 
மக்கட்பண்பு இல்லா தவர் . 


998 


நண்பாற் ராகி நயமில செய்வார்க்கும் 
பண்பாற் ராதல் கடை . 


999 


நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் 
பகலும்பாற் பட்டன்று இருள் . 


1000 


பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் 
கலந்தீமை யால் திரிந் தற்று . 


242 


100 Gutes Wesen * 


991 Gutes Wesen , so heißt es , kann leicht erwerben , der 
jeden mit offenen Armen umfängt. * 


992 Tugenden , welche ein gutes Wesen bezeugen , sind 
Freundlichkeit gegen jedermann und ein edles Geblüt. 
993 Nicht Ähnlichkeiten von Äußerlichkeiten sind , was 
die Menschen vereint , doch gutes Verhalten . 


994 Die Welt rühmet dessen Verhalten , der hilfsbereit, 
gerecht und rechtschaffen ist. 


995 Schmerzlich verletzen spöttische Worte , werden sie 
auch im Scherz nur gesagt ; der Wohlgeartete aber ist guten 
Verhaltens auch gegen den Feind . 


996 Wegen der Menschen mit gutem Wesen besteht diese 
Welt ; gäbe es nicht solche Menschen , zerfiele die Erde zu 
Staub . 


997 Mögen die Menschen mit niedrigem Wesen auch 
wachen Verstand so scharf wie die Feile besitzen , sie sind 
doch nicht besser als Klötze aus Holz . 


998 Es bringet den Menschen zu Fall , ist er schlechter 
Art selbst gegen den , der Haß in sich trägt und Unrechtes 
tut. 


999 Allüberall auf der weiten Erden herrschte doch 
Dunkel am hellichten Tag , gäbe es nicht das Licht eines 
freundlichen Lächelns. 


1000 Wohlstand in Händen des ungehobelten Klotzes ist 
nutzlos wie die verdorbene Milch im schmutzigen Krug. 


243 


101 


நன்றியில் செல்லம் 


1001 


வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அஃதுண்ணான் 
செத்தான் செயக்கிடந்தது இல் . 


1002 


பொருளானாம் எல்லா மென்று ஈயாது இவறும் 
மருளானாம் மாணாப் பிறப்பு . 


1003 


ஈட்டம் இவறி இசைவேண்டா ஆடவர் 
தோற்றம் நிலக்குப் பொறை , 


1004 


எச்சமென்று என் எண்ணுங் கொல்லோ ஒருவரால் 
நச்சப் படாஅ தவன் . 


1005 


கொடுப்பதூஉம் துய்ப்பதூஉம் இல்லார்க்கு அடுக்கிய 
கோடி உண் டாயினும் இல் . 


1006 


ஏதம் பெருஞ்செல்வம் தான்றுவவான் தக்கார்க்கொன்று 
ஈதல் இயல்பிலா தான் . 


1007 


அற்றார்க்கொன்று ஆற்றாதான் செல்வம் மிகநலம் 
பெற்றாள் தமியள்முத் தற்று . 


1008 


நச்சப் படாதவன் செல்வம் நடுவூருள் 
நச்சு மரம்பழுத் தற்று , 


1009 


அன்பொரீஇத் தற்செற்று அறநோக்காது ஈட்டிய 
ஒண்பொருள் கொள்வார் பிறர் . 


1010 


சீருடைச் செல்வர் சிறு துனி மாரி 
வறங்கூர்ந் தனையது உடைத்து . 


244 


101 Geiz * 


1001 Wer Wohlstand anhäuft und ihn nicht genießet und 
nutzt * , gleicht einem Toten . 


1002 Ein Geizhals , der glaubt, sein Reichtum sei alles auf 
Erden , und nichts davon gibt , wird wiedergeboren als ein 
verrufener Geist . 


* 


1003 Er ist der Welt eine schreckliche Last, der Reichtum 
scheffelt und nicht daran denkt , unsterblichen Ruhm zu 
erwerben . * 


1004 Was nennt ein Geizhals , den niemand mag , denn 
nach dem Tode sein eigen ? 


1005 Wer weder anderen hilft noch seinen Reichtum 
genießt , besitzet trotz vieler Millionen in Wirklichkeit nichts . 


1006 Wer nicht seinen Reichtum genießt und denen nicht 
gibt , die es doch verdienen , des Wohlstand ist nichts als 
schreckliche Last. 


1007 Des elenden Geizhalses großes Vermögen , welcher 
den Armen nicht hilft, ist wie ein ehrbares Mädchen , das 
einsam die Jugend verspielt . 


1008 Der Reichtum des , den jedermann haßt , ist wie ein 
Baum mit giftiger Frucht im Herzen des Dorfes. 


1009 Der Geizhals , der Schätze anhäuft und lieblos und 
ungerecht ist, hortet den Reichtum letztlich nur für die 
Fremden . 


1010 Der Kummer des Reichen , der alles verloren , weil 
er die Not der Armen nicht litt , dauert nicht lang ; er ist wie 
die Wolke , die Regen verschenkte und bald wieder gibt . 


245 


102 


நாணுடைமை 


1011 


கருமத்தால் நாணுதல் நாணுத் திருநுதல் 
நல்லவர் நாணுப் பிற ,. 


1012 


ஊணுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல 
நாணுடைமை மாந்தர் சிறப்பு . 


1013 


ஊனைக் குறித்த உயிரெல்லாம் நாண்என்னும் 
நன்மை குறித்தது சால்பு . 


1014 


அணி அன்றோ நாணுடைமை சான்றோர்க்கு அஃதின் 
பிணி அன்றே பீடு நடை , 


1015 பிறர்பழியும் தம்பழியும் நானுவார் நாணுக்கு 

உறைபதி என்னும் உலகு . 


1016 


நாண்வேலி கொள்ளாது மன்ஜோ வியன் ஞாலம் 
பேணலர் மேலா யவர் . 


1017 நாணால் உயிரைத் துறப்பர் உயிர்ப்பொருட்டால் 

நாண் துறவார் நாண் ஆள் பலர் . 


1018 


பிறர்நாணத் தக்கது தான் நாணா னாயின் 
அறம்நாணத் தக்கது உடைத்து . 


1019 குலஞ்சுடும் கொள்கை பிழைப்பின் நலஞ்சுடும் 

நாணின்மை நின்றக் கடை . 


1020 


நாண் அகத் தில்லார் இயக்கம் மரப்பாவை 
நாணால் உயிர்மருட்டி யற்று , 


246 


102 Schamgefühl 


1011 Die Würdigen erröten vor Scham über schändliches 
Tun ; ein schönes Mädchen errötet aus anderem Grund . 


1012 Nahrung und Kleidung und anderes * haben die 
Menschen gemein ; das Schamgefühl unterscheidet sie 
voneinand . 


1013 Alles, was lebt , hat im Leib sein Zuhaus; 
vollkommene Tugend ist in der Scham . 


1014 Ist nicht das Schamgefühl Zierde der Weisen ? Ist 
nicht des Schamlosen Prahlen leibhaftige Schand ? 


1015 Wer vor Scham über Schande der andern errötet , 
als wäre fremde Schande die eigene Schmach , ist aller Welt 
der Sittsamkeit Hort . 


1016 Selbst alle Schätze der Welt , erworben , daß man 
errötet vor Scham , lehnen die Würdigen ab . 


1017 Wer Schamgefühl hat , gäbe lieber sein Leben , die 
Scham zu bewahren , als sie zu verlieren , das eigene Leben 
zu retten . 


1018 Wer nicht über Dinge errötet , derer sich andere 
schämen , über den errötet die Tugend selber vor Scham . 


1019 

Wer gegen Brauch und Sitte verstößt , der schändet 
seiner Familie Ruf und wird sie verlieren ; wer ohne 
Schamgefühl ist , wird alles verlieren , was gut. 


1020 Wer sich nicht schämen kann , der lebet doch nicht ; 
er gleichet hölzernen Marionetten , die Leben an dünnen 
Fäden vorgaukeln . 


247 


103 


குடி செயல் 

பகை 


1021 


கருமம் செய ஒருவன் கை தூலேன் என்னும் 
பெருமையின் பீடுடையது இல் . 


1022 


ஆள்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் 
நீள்வினையால் நீளும் குடி . 


1023 


குடிசெய்வல் என்னும் ஒருவற்குத் தெய்வம் 
மடிதற்றுத் தான்முந் துறும் . 


1024 


கழாமல் தானே முடிவெய்தும் தம்குடியைத் 
தாழாது உஞற்று பவர்க்கு , 


. 


1025 


குற்றம் இலனாய்க் குடி செய்து வாழ்வானைச் 
சுற்றமாச் சுற்றும் உலகு . 


1026 


நல்லாண்மை என்பது ஒருவற்குத் தான் பிறந்த 
இல்லாண்மை ஆக்கிக் கொளல் . 


1027 


அமரகத்து வன்கண்ணர் போலத் தமரகத்தும் 
ஆற்றுவார் மேற்றே பொறை 


1028 


குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து 
மானம் கருதக் கெடும் . 


1029 


இடும்பைக்கே கொள்கலங் கொல்லோ குடும்பத்தைக் 
குற்றம் மறைப்பான் உடம்பு . 


1030 


இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத் தூன்றும் 
நல்லாள் இலாத குடி . 


248 


103 Der Familie dienen 


1021 Niemand ist größer und dient der Familie besser 
als er , des Hände nicht ruhen aus Sorge um der Familie 
Wohl . 


1022 Durch Klugheit und anstrengend Mühen wird das 
Wohl der Familie gemehrt . 


1023 Dem gehet die Göttin geschürzten Kleides * selber 
voran , der aufbricht, das Wohl der Familie zu mehren . 


1024 Wer Mühen nicht scheut , das Wohl der Familie zu 
mehren , ohne zu denken ans Ob oder Wie , dem wird , was 
er tut , auch gelingen . 


1025 Ein jeder will ihm als treuer Verwandter in Liebe 
anhangen , der sich auf redliche Weise sorget um der Familie 
Wohl . 


1026 Er ist der höchsten Mannestugend ergeben , der 
nimmer nachläßt im Mühen um seiner Familie Wohl . 


1027 Die Mutigen tragen 

die Hauptlast im 
Kampfesgetümmel; auf Schultern der Starken liegt gleichsam 
die Last um der Familie Wohl . 


1028 Es gibt keine Zeit für s Verharren im Sorgen um 
der Familie Wohl ; Faulheit und Hochmut sind der Familie 
schändliches End . 


1029 Ist nicht der Leib eines Mannes , der seine Familie 
vor Unheil bewahrt , ein großer Krug für Mühe und Plag ? 


1030 Hat die Familie niemanden , der für sie sorgt, wird 
sie vom Unheil geschlagen und elend vergehen . 


249 


104 


உழப 


1031 


சுழன்றும் ஏர்ப் பின்னது உலகம் அதனால் 
உழந்தும் உழவே தலை . 


1032 


உழுவார் உலகத்தார்க்கு ஆணிஅஃதாற்றாது 
எழுவாரை எல்லாம் பொறுத்து . 


1093 


உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்மற் றெல்லாம் 
தொழுதுண்டு பின்செல் பவர் . 


1034 


பலகுடை நீழலும் தங்குடைக்கீழ்க் காண்பர் 
அலகுடை நீழ லவர் . 


1035 


இரவார் இரப்பார்க்கொன்று ஈவர் கரவாது 
கைசெய்தூண் மாலை யவர் . 


1036 


உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதூஉம் 
விட்டேம்என் பார்க்கும் நிலை . 


1037 


தொடிப்புழுதி கஃசா உணக்கின் பிடித்தெருவும் 
வேண்டாது சாலப் படும் . 


1038 


ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டபின் 
நீரினும் நன்றதன் காப்பு . 


1039 


செல்லான் கிழவன் இருப்பின் நிலம்புலந்து 
இல்லாளின் ஊடி விடும் . 


1040 


இலமென்று அசைஇ இருப்பாரைக் காணின் 
நிலமென்னும் நல்லாள் நகும் . 


250 


104 Landwirtschaft 


1031 Gehen sie auch hinaus und durchstreifen die Welt , 
stehen sie schließlich doch wieder hinter dem Pflug, um sich 
zu ernähren ; unter aller Mühsal auf Erden ist es die 
vornehmste Tat, den Acker zu pflügen . 


1032 Bauern sind der Achsennagel* der Welt; Bauern 
ernähren sie , die nicht pflügen . 


1033 Wer den Acker bestellet , lebet wahrhaftig; die 
anderen müssen die Bauern umschmeicheln und essen das 
Brot der Abhängigkeit. 


1034 Mächtige Herrscher neigen sich vor dem Land * , 
des Bauern die Felder aus Liebe zu ihrem Herrscher 
bestellen und reiche Ernten einbringen . 


1035 Wer Brot verzehrt , des Korn durch eigener Hände 
Arbeit eingebracht ward , braucht niemals zu betteln ; bitten 
die Armen , wird er ihnen geben . 


1036 Unheilig werden selbst Heilige leiden , * reget der 
Bauern nicht seine Hände , den Acker zu pflügen . 


1037 Bestellte der Bauer so lang nicht das Feld , bis daß 
der Boden wög nur noch ein Viertel , braucht er nicht 
einmal die Handvoll Dünger , um reiche Ernten zu haben . * 


1038 Wichtiger noch als Pflügen ist Düngen ; ist der Acker 
gejätet, braucht mehr noch als Wasser er tägliche Pfleg . * 


1039 Gehet der Bauer nicht selber aufs Feld , wird es ihn 
ärgern wie zänkisches Weib * . 


1040 Die gute * Frau Erde lacht über die Faulen , die 
jammern und klagen : " Wir haben kein Brot. " 


251 


105 


நல்குரவு 


1041 


இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் 
இன்மையே இன்னா தது . 


1042 


இன்மை என ஒரு பாலி மறுமையும் 
இம்மையும் இன்றி வரும் . 


1043 


தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக 
நல்குரவு என்னும் நசை . 


1044 


இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இளிவந்த 
சொற்பிறக்கும் சோர்வு தரும் . 


1045 


நல்குரவு என்னும் இடும்பையுள் பல்குரைத் 
துன்பங்கள் சென்று படும் . 


1046 


நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லிலும் நல்கூர்ந்தார் 
சொற்பொருள் சோர்வு படும் . 


1047 


அறஞ்சாரா நல்குரவு என்றதா யாலும் 
பிறன் போல நோக்கப் படும் . 


1048 


இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் 
கொன்றது போலும் நிரப்பு . 


1049 


நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் 
யாதொன்றும் கண்பாடு அரிது . 


1050 


துப்புரவு இல்லார் துவரத் துறவாமை 
உப்பிற்கும் காடிக்கும் கூற்று . 


252 


105 Armut 


1041 Was ist gallenbitterer als die Armut ? Armut allein 
ist so gallenbitter wie sie . 


Armut ist Feind aller Freuden in dieser und anderer 


1042 
Welt . * 


1043 Armut ist eine unerträgliche Last; Armut tötet die 
angeborene Würde und Feinheit der Sprache . 


1044 

Armut treibt selbst die Edlen in Schande und 
Schmach ; Armut verleitet , die Worte der Gosse zu sagen . 


1045 Unglück heißt Armut; und Armut vermehret 
vieltausendfach anderes Leid . 


1046 Der Armen Worte zählen nicht auf der Welt , auch 
wenn sie vollkommen und voll tiefer Weisheit die Wahrheit 
verkünden . 


1047 Wer , von der Armut geschlagen , von Tugend gar 
läßt , wird von der eigenen Mutter verstoßen . 


1048 Wird mich die Armut auch heut wieder schlagen ? 
Sie schlug doch erbarmungslos gestern erst zu , daß ich dem 
Tode war nah . 


1049 Inmitten von Flammen magst du sanft schlafen ; nur 
einen Augenblick lang inmitten der Armut zu ruhen ist 
Armen verwehrt. 


1050 Den Armen ist nur die Entsagung bis in den Tod 
der einzige Weg , dem Betteln doch zu entfliehen; es bleibt 
ihnen sonst nur der Tod durch salziges Wasser , das ihm der 
Nachbar gereicht. * 


253 


106 


இரவு 


1051 


இரக்க இரத்தக்கார்க் காணின் கரப்பின் 
அவர்பழி தம்பழி யன்று , 


. 


1052 


இன்பம் ஒருவற்கு இரத்தல் இரந்தவை 
துன்பம் உஅ வரின் . 


1053 


கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் மன்நின்று 
இரப்புமோ ரேஎர் உடைத்து . 


1054 


இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் 
கனவிலும் தேற்றாதார் மாட்டு . 


1055 


கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று 
இரப்பவர் மேற்கொள்வது . 


1056 


கரப்பிடும்பை இல்லாரைக் காணின் நிரப்பிடும்பை 
எல்லாம் ஒருங்கு கெடும் . 


1057 


இகழ்ந்தெள்ளாது ஈவாரைக் காணின் நிரப்பிடும்பை 
எல்லாம் ஒருங்கு கெடும் . 


1058 


இரப்பாரை இல்லாயின் ஈர்ங்கண்மா காலம் 
மரப்பாவை சென்றுவந் தற்று . 


1059 


ஈவர்கண் என் னுண்டாம் தோற்றம் இரந்து கோள் 
மேவார் இலாஅக் கடை . 


1060 


இரப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை 
தானேயும் சாலும் கரி . 


254 


106 Betteln * 


1051 Bitte die Reichen , daß sie dir geben ; nicht du , 
sondern sie machen sich schuldig , entziehen sie sich ihrer 
Pflicht. 


1052 Es ist eine Freude , um Hilfe zu bitten , wenn sie nur 
gerne gewährt und Bittende nicht gedemütigt werden . 


1053 Es ist eine Freude , den Geber um Hilfe zu bitten , 
wenn dieser nicht heuchelt, er könne nicht geben , doch seine 
Pflichten erfüllt. 


1054 Um Hilfe zu bitten ist ehrenvoll , wie sie zu 
gewähren , verweigert der Geber die Hilfe nicht einmal im 
Traum . 


1055 Es gibt wahrlich Menschen , die sich einer Bitte um 
Hilfe niemals entziehen ; so gibt es Menschen , die betteln , 
um leben zu können , und doch nicht vergehen vor Scham . 


1056 Beim Anblick von Menschen , welche nicht wissen , 
was Geiz , senken die Plagen der Armut beschämt ihren 
Blick und schwinden enttäuscht . 


1057 Beim Anblick von Menschen , die geben , ohne den 
Bettler zu schmähen , jubelt des Bettelnden Herz voller 
Freud . 


1058 Käme niemand , um Hilfe zu bitten , wäre die Welt 
nur ein tanzendes Marionettentheater . 


1059 Was wäre des Ruhm , der freigiebig ist , wenn 
niemand käme , um Hilfe zu bitten ? 


1060 Wenn jemand nicht gibt , so grolle der Bettler ihm 
nicht ; die bittere Armut ist Zeuge wider den Geiz . * 


255 


107 


இரவச்சம் 


106 ! 


கரவாது உவந்தீயும் கண்ணன்னார் கண்ணும் 
இரவாமை கோடி யுறும் . 


1062 


இரந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின் பரந்து 
கெடுக உலகியற்ற யான் .. 


1063 


இன்மை இடும்பை இரந்துதீர் வாமென்னும் 
வன்மையின் வன்பாட்டது இல் . 


1064 


இடமெல்லாம் கொள்ளாத் தகைத்தே இடமில்லாக் 
காலும் இரலொல்லாச் சால்பு . 


1065 


தெண்ணீர் அடுபுற்கை யாயினும் தாள் தந்தது 
உண்ணலி லூங்கினியது இல் . 


1066 


ஆவிற்கு நீரென்று இரப்பினும் நாலிற்கு 
இரவின் இளிவந்தது இல் . 


1067 


இரப்பன் இரப்பாரை எல்லாம் இரப்பின் 
கரப்பார் இரவன்மின் என்று . 


1068 


இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் 
பார்தாக்கப் பக்கு விடும் . 


1069 


இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள 
உள்ளதூஉம் இன்றக் கெடும் . 


1070 


கரப்பவர்க்கு யாங்கொளிக்குங் கொல்லோ இரப்பவர் 
சொல்லாடப் போஒம் உயிர் . 


256 


107 Scheu vor dem Betteln * 


1061 Nicht zu betteln ist zehnmillionenmal würdiger, als 
es zu tun , wird auch aus freudigem Herzen gegeben . 


1062 Ruhelos möge der Schöpfer * der Welt die Erde 
durchstreifen , mög er für immer vergehen , lag es in seinem 
göttlichen Plan , daß Menschen gedemütigt werden und 
betteln , um leben zu können . 


1063 Nichts ist verwerflicher, als herzlos zu sagen : " Mög 
ich durch Betteln der Armut entgehen !" 


1064 Die Erde und alle andere Welt sind zu klein , des 
Größe zu tragen , der auch in äußerster Armut nicht bettelt . 


1065 Nichts ist köstlicher als das durch eigener Hände 
Arbeit erworbene Mahl , mag es auch dünne Wassersuppe 
nur sein 


1066 Nichts entwürdigt die menschliche Zunge so sehr , 
als zu betteln , und wäre es gar um das Wasser für eine 
dürstende Kuh * , 


1067 Aus tiefstem Herzen bitte ich alle , die nicht anders 
können , als betteln zu gehen , nie einen Geizhals um Hilfe 
zu bitten . 


1068 Kracht das hilflose Schiff Betteln auf Felsen des 
Geizes , muß es zerbersten . 


1069 Das Herz wird schmelzen bei dem Gedanken ans 
Los eines Bettlers ; doch denkt es daran , daß Bettlern die 
Hilfe verwehrt, muß es zerbrechen . 


1070 Der Bettler muß sterben vor Scham , wird ihm die 
Hilfe verwehrt. In welchem finsteren Loch kann sich des 
Geizhalses Leben dann noch verbergen ? 


257 


108 


கயமை 


1071 


மக்களே போல்வர் கயலர் அவரன்ன 
ஒப்பாரி யாங்கண்டது இல் . 


1072 


நன்றறி வாரிற் கயவர் திருவுடையர் 
நெஞ்சத்து அவலம் இலர் . 


1073 


தேவர் அனையர் கயவர் அவருந்தாம் 
மேவன செய்தொழுக லான் . 


1074 


அகப்பட்டி ஆவாரைக் காணின் அவரின் 
மிகப்பட்டுச் செம்மாக்கும் கீழ் . 


1075 


அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் 
அவாஉண்டேல் உண்டாம் சிறிது . 


1076 


அறைபறை அன்னர் கயவர்தாம் கேட்ட 
மறை பிறாக்கு உயத்துரைக்க ன் . 


ான் 


1077 


ஈர்ங்னக விதிரார் கயவர் கொடிறுடைக்கு 
கூன்கைய ரல்லா தவர்க்கு . 


1078 


சொல்லப் பயன்படுவர் சான்றோர் கரும்புபோல் 
கொல்லப் பயன்படும் கீழ் , 


1079 


உடுப்பதூஉம் உண்பதூஉம் காணின் பிறர்மேல் 
வடுக்காண வற்கும் கீழ் , 


1080 


எற்றற் குரியர் கயவரொன்று உற்றக்கால் 
லிற்றற்கு உரியர் விரைந்து . 


258 


108 Niedrige Gesinnung 


1071 Niedriggesinnte gleichen einer dem andern ; nie habe 
ich etwas gesehen , was dieser Gleichheit noch gleicht . 


1072 Niedriggesinnte sind unzufriedener gar als die 
Weisen ; 

geistigen Qualen aber bleiben die 
Niedriggesinnten verschont. 


von 


1073 Niedriggesinnte sind wie die Götter auf Erden * ; nur 
das , was sie wollen , ist ihnen Gesetz . 


1074 Begegnen Niedriggesinnte Menschen gemeinerer 
Art, übertreffen sie jene noch an Gemeinheit , und ihre Brust 
schwillt vor Stolz . 


1075 Niedriggesinnte befolgen Gesetze aus Furcht und 
manchmal aus Gier , was ihnen ein wenig Vorteil einbringt . 


1076 Niedriggesinnte gleichen einer geschlagenen 
Trommel; sie ruhen nicht eher , als bis sie ein ihnen 
anvertrautes Geheimnis verraten . 


1077 Niedriggesinnte mißgönnen den andern sogar die 
Reste des Essens an ihrer Hand ; sie geben sie höchstens 
denen , die ihnen mit wütender Faust die Backenknochen 
zerbrechen . 


1078 Die Guten folgen nach einem einzigen Wort ; wie 
Zuckerrohr beugen sich andere nur der Gewalt . 


1079 Es reicht schon , daß jemand Kleidung und Nahrung 
besitzt : Immer werden die Niedriggesinnten anderer Fehler 
und Schwächen ans Tageslicht zerren . 


1080 Was wird die Niedriggesinnten retten , wenn sie das 
Unglück befällt ? Sie können sich nur noch so schnell wie 
möglich als Sklaven verkaufen . 


259 


திருக்குறள் 


மூன்றாம் பகுதி 


இன்பத்துப் பாள் 


260 


Tirukkural 


Teil III 


Liebe * 


261 


109 


ங்குறுத்தல் 


தகையண 


1081 


அணங்குகொல் ஆய்மயில் கொல்லோ கனங்குழை 
மாதர்கொல் மாலும் என் நெஞ்சு . 


1082 


நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு 
தானைக்கொண் டன்னது உடைத்து . 


1083 


பண்டறியேன் கூற்றென் பதனை இனியறிந்தேன் 
பெண்டகையால் பேரமர்க் கட்டு . 


1084 


கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டனகப் 
பேதைக்கு அமர்த்தன கண் . 


1085 


கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் 
நோக்கம் இம் மூன்றும் உடைத்து , 


1086 


கொடும் புகலம் கோடா மறைப்பின் நடுங்கஞர் 
செய்யல மன் இவள் கண் .. 


1087 


கடாஅக் களிற்றன் மேல் கட்படாம் மாதர் 
படாஅ முலைமேல் துகில் 


1088 


ஒண்ணுதற் கோஓ உடைந்ததே ஞாட்பினுள் 
நண்ணாரும் உட்கும் என் பீடு . 


1089 


பிணையேர் மடநோக்கும் நாணும் உடையாட்கு 
அணி எவனோ ஏ தில தந்து . 


1090 


உண்டார்கண் அல்லது அடுநருக் காமம்போல் 
கண்டார் மகிழ்செய்தல் இன்று . 


262 


109 Verwirrung, die ihre Schönheit hervorruft 


1081 Ist die Juwelengeschmückte, die sich mir naht, dem 
Himmel entstiegen ? Ist sie ein herrlicher Pfau ? Ist sie eine 
bezaubernde Frau ? Ach , ich bin zu verwirrt, es zu sagen . 


1082 Wie mag es Männern ergehen , bestürmte die 
Himmlische * sie mit einem Heer voller Wonnen in ihrem 
Gefolg ? Gleichsam ergehet es mir , erwidert die Schöne den 
Blick . 


1083 Früher wußte ich gar nichts vom Tod, doch heute 
weiß ich s zu gut ; er naht in Gestalt einer Frau mit Kampf * 
in den Augen . 


1084 Schlicht , voller Anmut ist sie ; doch ihre Augen 
fordern das Leben des Mannes , der in ihren Blicken versinkt . 


1085 Ist es der Tod ? Sind es die Augen ? Ist es der scheue 
Blick eines Rehs ? Ach , alle drei sind darin enthalten , wie 
mich die Schöne anschaut . 


1086 Wären die Brauen nicht zart und geschwungen , 
müßte ich nicht vor Wonne erzittern und wüßte nichts von 
plötzlichem Schmerz . 


1087 Das Leibchen , das ihren zarten Busen verhüllt, ist 
wie das Tuch vor den Augen des brünstigen Elefanten . 


1088 Vor meiner Stärke erzittern die Männer im Kampf ; 
sie wurde zerschmettert beim Anblick der Stirne der 
Schönen . 


1089 Sie braucht keinen Schmuck , um allen zu zeigen , 
daß keine Schönheit vor ihrer besteht ; sie ist ach so sittsam 
und blickt ohne Falsch wie ein Reh . 


1090 Wein * macht den trunken , der trinkt ; Liebe macht 
trunken , schenkt sie einen einzigen Blick . 


263 


110 


குறிப்பறிதல் 


1091 


இருநோக்கு இவளுண்கண் உள்ளது ஒருநோக்கு 
நோய்நோக்கொன் றந்நோய் மருந்து .. 


1092 


கண்களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் 
செம்பாகம் அன்று பெரிது . 


1093 


நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அஃதவள் 
யாப்பினுள் அட்டிய நீர் . 


1094 


யான் நோக்குங் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் 
தான நோக்கி மெல்ல நகும் . 


1095 


குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒருகண் 
சிறக்கணித்தாள் போல நகும் . 


1096 


உறாஅ தவர்போல் சொலினும் செறாஅர்சொல் 
ஒல்லை உணரப் படும் . 


1097 


செறாஅச் சிறுசொல்லும் செற்றார்போல் நோக்கும் 
உறாஅர்போன்று உற்றார் குறிப்பு . 


1098 


E 


அசையியற்கு உண்டாண்டோர் ஏஎர்யான் நோக்கப் 
பசையினள் பைய நகும் . 


1099 


ஏதிலார் போலப் பொது நோக்கு நோக்குதல் 
காதலார் கண்ணே யுள . 


1100 


கண்ணொடு கண்ணிணை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் 
என்ன பயனும் இல . 


264 


110 Absichten durchschauen 


1091 Ihre geschminkten Augen geben zwei Zeichen ; das 
eine ruft im Herzen das Weh , das andere heilt diese Pein . 


1092 Der verstohlene Blick auf ihn , der gerade nicht 
schaut , ist nicht nur halber Teil der Liebe , sondern viel 
mehr . 


1093 Sie schaute mich an und senkte sogleich ihren Blick ; 
es war , als hätte sie unserer jungen Liebe köstliches Wasser 
gereicht . 


1094 Schau ich sie an , senkt sie sogleich ihren Blick ; 
blicke ich fort, so schaut sie mich an und lächelt mir zu . 


1095 Sie tut so , als säh sie mich nicht ; sie schaut doch 
verstohlen und lächelt voll Freude mir zu . 


1096 Liebende tun , als wäre einer dem anderen fremd ; 
doch sie verstehen sich schon beim ersten , unverfänglichen 
Wort . 


1097 

Abweisendes Wort und gekränkter Blick sind eine 
List als der Liebe verborgene Zeichen . 


1098 Das Herz des schlanken und lächelnden Mädchens 
schmilzet vor meinem flehenden Blick ; und das verleiht ihr 
einen besonden Reiz . 


1099 Blicke können so tun , als wäre eine Seele der 
anderen fremd, auch wenn sich zwei Menschen einander 
herzlich verstehen . 


1100 Was braucht man noch Worte , wenn Blicke der 
Liebenden künden , daß sie einander herzlich verstehen ? 


265 


111 


புணர்ச்சி மகிழ்தல் 


1101 


கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் 
ஒண்டொடி கண்ணே உள . 


1102 


பிணிக்கு மருந்து பிறமன் அணியிழை 
தன் நோய்க்குத் தானே மருந்து . 


1103 


தாம்வீழ்வார் மென்றோள் துயிலின் இனிதுகொல் 
தாமரைக் கண்ணான் உலகு . 


1104 


நீங்கின் தெறூஉம் குறுகுங்கால் தண்ணென்னும் 
தீயாண்டுப் பெற்றாள் இவள் . 


1105 


வேட்ட பொழுதின் அவையவை போலுமே 
தோட்டார் கதுப்பினாள் தோள் . 


1106 


உறுதோறு உயிர்தளிர்ப்பத் தீண்டலால் பேதைக்கு 
அமிழ்தின் இயன்றன தோள் . 


1107 


தம்மில் இருந்து தமது பாத்து உண்டற்றால் 
அம்மா அரிவை முயக்கு . 


1108 


வீழும் இருவர்க்கு இனிதே வளியிடை 
போழப் படாஅ முயக்கு . 


1109 


ஊடல் உணர்தல் புணர்தல் இவைகாமம் 
கூடியார் பெற்ற பயன் . 


1110 


அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் 
செறிதோறும் சேயிழை மாட்டு . 


266 


111 Freude über die Vereinigung 


1101 

Die Freuden des Sehens , Hörens , Berührens, 
Schmeckens und Riechens sind so vollkommen nur bei der 
Schönen zu finden mit leuchtendem Reif * . 


1102 Gute Arznei ist immer verschieden von dem , was 
das Leiden bewirkt ; den Schmerz , den die Liebste mir 
zufügt, kann sie allein heilen . 


1103 Ist denn die Welt des lotosäugigen Gottes * wirklich 
So schön , wie von den zärtlichen Armen der Liebsten 
umfangen zu sein ? 


1104 Wer gab ihr das Feuer , heißes Verlangen zu 
schüren , ist sie mir fern ? Wer machte , daß sie erfrischende 
Kühle mir schenket, ist sie mir nah ? 


1105 Blumen schmücken die köstlichsten Schätze, die 
meine Schöne besitzt; in heißer Umarmung stillt sie das 
Verlangen und all mein Begehr . 


1106 Die Arme der Liebsten sind wie der Nektar * , den 
Götter nur trinken ; meine ermatteten Glieder werden zu 
neuem Leben erweckt, umarmet sie mich . 


1107 Der Liebsten Umarmung ist ebenso köstlich wie 
Haushalters Freude , sein Essen mit einem Gaste zu teilen . 


1108 Der Liebenden liebevolle Umarmung ist überaus 
köstlich , wenn zwischen den aneinandergeschmiegten Leibern 
nicht Hauch eines einzigen Atems hat Raum . * 


1109 Eiferndes Zanken , tiefe Versöhnung und die erneute 
Umarmung danach sind die drei köstlichsten Freuden 
herzinniger Lieb . 


1110 Wer seine Dummheit endlich erkannt , wird umso 
weiser ; je öfter ich bei der juwelengeschmückten Liebsten 
verweile , desto heißer wird mein Verlangen nach ihr . 


267 


112 


நலம் 


புனைந்துரைத்தல் 


1111 


நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் 
மென்னீரள் யாம்வீழ் பவள் . 


1112 


மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் 
பலர்காணும் பூவொக்கும் என்று . 


1113 


முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் 
வேலுண்கண் வேய்த்தோ ளவட்கு .. 


1114 


காணிற் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் 
மாணிழை கண்ணொவ்வேம் என்று .. 


1115 


அனிச்சப்பூக் கால்களையாள் பெய்தாள் நுசுப்பிற்கு 
நல்ல படாஅ பறை . 


1116 


மதியும் மடந்தை முகனும் அறியா 
பதியிற் கலங்கிய மீன் . 


1117 


அறுவாய் நிறைந்த அவிர்மதிக்குப் போல 
மறுவுண்டோ மாதர் முகத்து . 


1118 


மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் 
காதலை வாழி மதி . 


1119 


மலரன்ன 

கண்ணாள் முகமொத்தி யாயின் 
பலர்காணத் தோன்றல் மதி . 


1120 


அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் 
அடிக்கு நெருஞ்சிப் பழம் . 


268 


112 Lobpreis ihrer Schönheit 


1111 Blume so zart , Anicham , lebe wohl ; zarter als Du ist 
doch meine Schöne , für die mein Herz ist entbrannt. 


1112 Beim Anblick , o Herz , einer Blume bist Du verwirrt. 
Wie kannst Du nur ihre Augen mit Blumen vergleichen , die 
doch für alle sind da ? 


1113 Die Arme der Liebsten sind schön wie der Bambus , 
wie zartes Blatt ist ihr Leib , ihr Lächeln gleichet dem Glanz 
edler Perlen , ihr Atem ist köstlichster Duft; ihre ach 
strahlenden Augen durchbohren wie Lanzen mein Herz . 


1114 Sähe der Lotos *, so blau wie der Himmel, tief in die 
Augen der einzigen Schönen , neigte sogleich die Blüte ihr 
Haupt vor so viel unvergleichlicher Pracht. 


1115 Sie hat sich geschmücket mit Anichamblumen , die 
Stengel nicht von den Blüten geknickt ; die zarte Taille wird 
unter der Last der Blumen zerbrechen , und traurige 
Trommeln * verkünden es dann . 


1116 Die Sterne am Himmel verlassen verwirrt ihre Bahn ; 
sie können nicht sagen , ob es der Mond ist , der leuchtet , oder 
das Antlitz der Schönen . 


1117 Das Antlitz der Schönen ist makellos rein und nicht 
wie der zu- oder abnehmend Mond , der heute die dunklen 
Flecken von gestern uns zeigt . 


1118 O Mond , lebe wohl ! Könntest Du leuchten , als 
leuchtet das Antlitz der Schönen , entbrennte mein Herz in 
Liebe zu Dir . 


1119 Willst Du , o Mond , dem Angesicht gleichen mit 
Augen wie Blumen , so gieße Dein Licht allein über mich . 


1120 Selbst Anichamblume und das Gefieder des Schwans 
sind für die zarten Füße der Schönen wie brennende Nesseln . * 


269 


113 


காதற் சிறப்புரைத்தல் 


1121 


பாலொடு தேன் கலந் தற்றே பணிமொழி 
வாலெயிறு ஊறிய நீர் , 


1122 


உடம்பொடு உயிரிடை என்னமற் றன்ன 
மடந்தையொடு எம்மிடை நட்பு . 


1123 


ககமணியிற் பாவாய்நீ போதாயாம் வீழும் 
திருநுதற்கு இல்லை இடம் . 


1124 


வாழ்தல் உயிர்க்கன்னள் ஆயிழை சாதல் 
அதற்கன்னள் நீங்கு மிடத்து . 


1125 


உள்ளுவன் மன்யான் மறப்பின் . மறப்பறியேன் 
ஒள்ளமர்க் கண்ணாள் குணம் . 


1126 


கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் 
நுண்ணியர்எங் காத லவர் . 


1127 


கண்ணுள்ளார் காத லவராகக் கண்ணும் 
எழுதேம் கரப்பாக்கு அறிந்து . 


1128 


நெஞ்சத்தார் காத லவராக வெய்துண்டல் 
அஞசுதும லேபாக்கு அறிந்து . 


1129 


இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே 
ஏதிலர் என்னும் இவ் வூர் . 


1130 


உவந்துறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் 
ஏதிலர் என்னும் இவ்வூர் . 


270 


113 Wahre Liebe 


1121 Wie Milch und Honig so köstlich schmecket der Tau 
auf den Lippen * der Schönen ; Worte , die ihrem Munde 
entströmen , sind zärtlich und sanft. 


1122 So tief wie die Lieb zwischen Seele und Leib ist 
meine Liebe zu ihr . 


1123 O Bild , im tiefsten Grund meiner Augen bewahrt , 
verlasse sie doch ! Mach Raum für meine einzige Liebe, es 
gibt keinen schöneren Ort ! 


1124 Ist die juwelengeschmückte Schöne bei mir , bedeutet 
es Leben ; geht sie dann fort, so ist s wie der Tod . 


1125 Ich könnt mich an all ihren Zauber erinnern , den 
sie mit strahlenden , kämpfenden * Augen mir schenkt ; dazu 
müßte zuerst ich vergessen , und das kann ich nicht . 


1126 Mein Liebster hat Wohnung genommen in meinen 
Augen ; selbst wenn ich blinzle , schadet s ihm nicht, so 
herrlich ist er . 


1127 Mein Liebster hat Wohnung genommen in meinen 
Augen ; ich mag sie nicht schminken aus Furcht , ich könnte 
ihn einen Augenblick lang nicht sehen . 


1128 Mein Liebster hat Wohnung genommen in meinem 
Herzen ; ich wage es nicht , heiße Speisen zu essen aus 
Furcht , er könnt sich verbrennen . 


1129 

Ich wage es nicht , mit den Augen zu blinzeln aus 
Furcht , ich könnte ihn einen Augenblick lang nicht sehen ; 
die Leute im Dorfe sagen deswegen , wie grausam er sei . * 


1130 Mein Liebster hat Wohnung genommen in meinem 
Herzen auf ewig , fürwahr ; die Leute im Dorfe, sie sagen , er 
habe mich schmählich verlassen , und grausam sei er . 


271 


114 


நாணுத் 

துறவுரைத்தல் 


1131 


காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் 
மடலல்லது இல்லை வலி 


1132 


நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் 
நாணினை நீக்கி நிறுத்து . 


1133 


நாணொடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் 
காமுற்றார் ஏறும் மடல் . 


1134 


காமக் கடும்புனல் உய்க்குமே நாணொடு 
நல்லாண்மை என்னும் புணை . 


1135 


தொடலைக் குறுந்தொடி தந்தாள் மடலொடு 
மாலை உழக்கும் துயர் . 


1136 


மடலூர்தல் யாமத்தும் உள்ளவேன் மன்ற 
படல் ஒல்லா பேதைக்கென் கண் . 


1137 


கடலன்ன காமம் உழந்தும் மடலேஜப் 
பெண்ணின் பெருந்தக்கது இல . 


1138 


நிறையரியர் மன் அளியர் என்னாது காமம் 
மறையிறந்து மன்று படும் . 


1139 


அறிகிலார் எல்லாரும் என்றேஎன் காமம் 
மறுகின் மறுகும் மருண்டு 


1140 


யாங்கண்ணின் காண நகுப அறவில்லார் 
யாம்பட்ட தாம்படா வாறு . 


272 


114 Aufgabe des Schamgefühls 


1131 Wer Freuden der Liebe erfahren und nun den 
Schmerz der Trennung erfährt, hat keine andere Wahl , als 
auf dem Palmyrapferde zu reiten . * 


1132 Körper und Seele ertragen nicht länger die Pein ; 
Scham , die sie noch zurückhielt, geben sie auf mit dem 
schmerzvollen Ritt . 


1133 Auf meine Standhaftigkeit und die Scham war ich 
früher so stolz ; es bleibet dem Liebeskranken keine andere 
Wahl , als auf dem Palmyrapferde zu reiten . 


1134 


All meinen Glauben setzt ich auf das Floß von 
Scham und Standhaftigkeit; der reißende Strom meines 
großen Verlangens schleuderte es aus der Bahn . 


1135 Die Schöne , die schmale Armreifen trägt , gab mir 
zur Abendstunde das Leid und das Pferd * . 


1136 Ruhelos denke ich an das unschuldig Wesen und 
finde nicht Schlaf; ich denke zur Mitte der Nacht nur daran , 
auf dem Palmyrapferde zu reiten . 


1137 Niemand ist höher zu preisen als eine sittsame Frau , 
die das Palmyrapferd verachtet , wäre ihr Liebesleid auch so 
tief wie das Meer . 


1138 Das Leid verrät mein Geheimnis ; es kümmert sich 
nicht mehr um Sitte und Scham , die mir ach so lieb , und 
zeigt sich auf offener Straß . 


1139 Mein Leid, ach es glaubt , niemand wisse davon ; nun 
eilt es verwirrt die Straß auf und ab und tut es aller Welt 
kund . 


1140 Narren im Dorfe lachen mich aus ; sie wissen doch 
nichts von nagendem Schmerz tief im Herzen . 


273 


115 


அலர் 


அறிவுறுத்தல் 


1141 


அலரெழ ஆருயிர் நிற்கும் அதனைப் 
பலரறியார் பாக்கியத் தால் , 


1142 


மலரனன கண்ணாள் அருமை அறியாது 
அலரெமக்கு ஈந்ததில் ஆர் . 


1143 


உறா அதோ ஊரறிந்த கௌவை 

கௌலை அதனைப் 
பெறாஅது பெற்றன்ன நீர்த்து . 


1144 


கவ்வையால் கவ்லிது காமம் அது இன்றேல் 
தவ்வென்னும் தன்மை இழந்து . 


1145 


களித்தொறும் கள்ளுண்டல் வேட்டற்றால் காமம் 
வெளிப்படுந் தோறும் இனிது . 


1146 


கண்டது மன்னும் ஒருநாள் அலர்மன்னும் 
திங்களைப் பாம்புகொண் டற்று . 


1147 


ஊரவர் கௌவை எருவாக அன்னை சொல் 
நீராக நீளும் இந் நோய் . 


1148 


நெய்யால் எரிநுதுப்பேம் என்றற்றால் கௌவையால் 
காமம் நுதுப்பேம் எனல் . 


1149 


அலர்நாண ஒல்வதோ அஞ்சலோம்பு என்றார் 
பலர் நாண நீத்தக் கடை . 


1150 


தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் 
கௌவை எடுக்கும் இவ் வூர் . 


274 


115 Gerüchte 


1141 In meine ermatteten Glieder kehrt Leben zurück ; 
das hab ich dem Klatsch im Dorf zu verdanken . Es ist 
fürwahr ein großes Glück , daß viele nichts wissen davon . 


1142 Die Klatschmäuler haben mir wahrhaft geholfen 
mit ihrem Gered ; die Schöne mit seltener Art * und Augen 
wie Blumen gehöret nun mir. 


1143 Ist das Gerede im Dorfe nicht kostbares Gut ? 
Obwohl noch nicht mein , so ist es mir doch , als wäre sie es . 


1144 Das Gerede im Dorfe entflammt meine Liebe für 
sie umso mehr ; ohne den Klatsch wär unsere Liebe ein 
Zwischenspiel nur gewesen . 


1145 Jedes Glas voller Wein * macht den Trunkenen 
durstig nach mehr ; gleichsam dürstet der Liebe Verlangen 
nach mehr, wird ihr Geheimnis von andern entdeckt . 


1146 Einen Tag nur trafen wir uns und sahen einand ; 
Gerede , das sich erhob , war so schnell , als wenn die 
Schlange verschlinget den Mond * . 


1147 Gerüchte im Dorfe sind wie ein Dung , der , mit dem 
Wasser der scheltenden Worte der Mutter vermengt , mein 
Weh noch vermehrt . 


1148 Sie glauben , mit ihrem Gerede die Liebe töten zu 
können ; doch müßten sie gleichsam loderndes Feuer mit 
flüssiger Butter zu löschen versuchen . 


1149 Muß ich der Gerüchte wegen erröten vor Scham ? 
Mein Liebster sprach zu mir : " So fürchte Dich nicht !" und 
lieferte doch dem Gerede mich aus , dessen sich viele nun 
schämen . * 


1150 Ich heiße den Klatsch im Dorfe herzlich 
willkommen ; der Liebste wird nun erfüllen all mein Begehr . 


275 


116 


பிரிவாற்மை 


1151 


செல்லாமை உண்டேல் எனக்குனர மற்று நின் 
வல்வரவு வாழ்வார்க்கு உரை . 


1152 


இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் 
புன்கண் உடைத்தால் புணர்வு . 


1153 


அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் 
பிரிவோ ரிடத்துண்மை யான் . 


1154 


அளித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்தசொல் 
தேறியார்க்கு உண்டோ தவறு . 


1155 


ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் 
நீங்கின் அரிதால் புணர்வு . 


1156 


பிரிவுரைக்கும் வன்கண்ண ராயின் அரிதவர் 
நல்குவர் என்னும் நசை . 


1157 


துறைவன் துறந்தமை தூற்றுகொல் முன்கை 
இறை இறவா நின்ற வளை . 


1158 


இன்னாது இனன் இல்ஊர் வாழ்தல் அதனினும் 
இன்னாது இனியார்ப் பிரிவு . 


1159 


தொடிற்சுடின் அல்லது காமநோய் போல 
லிடிற்சுடல் ஆற்றுமோ தீ . 


1160 


அரிதாற்ற அல்லல்நோய் நீக்கிப் பிரிவாற்றப் 
பின் இருந்து வாழ்வார் பலர் . 


276 


116 Trennungsschmerz 


1151 Willst Du mir sagen , daß Du sie nimmer verläßt , 
so sage es jetzt ; sag s denen , die es überleben , wenn Du 
aber gehst. 


* 


1152 Es war mir einst Freude , ihn zu betrachten ; doch 
selbst die Umarmung macht mich nun traurig , er könnte 
schon bald wieder gehen . 


1153 Niemandem mag ich noch trauen , da ihn , der in 
meines Herzens Tiefen geschaut hat , Gedanke an Trennung 
bewegt . 


1154 Verließe er mich , der mir sagte , ich solle nicht 
fürchten , verdiente ich Tadel , weil ich seinen Schwüren habe 
geglaubt ? 


1155 Willst Du mich retten , so halte den Herrn meines 
Lebens zurück ; wenn er aber geht , ertrage ich s nicht. 


1156 Sollte er grausam genug sein und sagen : " Ich muß 
Dich verlassen !" so schwindet die Hoffnung , daß er 
zurückkehrt, mein Leben zu retten . 


1157 Wird nun der Armreif, der sich vom Handgelenk 
löst , * es allen verkünden , daß mich der Herr meines Lebens 
so schmählich verließ ? 


1158 Ein Leben ohne getreue Verwandte ist bitter genug ; 
weit bitterer ist es , fern von dem Liebsten zu sein . 


1159 Hat denn das Feuer , das jeden verbrennt , der es 
berührt, die Kraft, wie die Liebe zu brennen , hält man sich 
fern ? 


1160 Viele überleben den Schmerz eines Abschieds und 
Qualen der Trennung bis zu der Rückkehr des Liebsten . * 


277 


117 


படர்மெலிந் திரங்கல் 


1161 


மறைப்பேன்மன் யானிஃதோ நோயை இறைப்பவர்க்கு 
ஊற்று நீர் போல மிகும் . 


1162 


கரத்தலும் ஆற்றேன் இந் நோயைநோய் செய்தார்க்கு 


உரைத்தலும் நாணுத் தரும் . 


1163 


காமமும் நானும் உயிர்காவாத் துங்கும் என் 
நோனா உடம்பி னகத்து . 


1164 


காமக் கடல்மன்னும் உண்டே அதுநீந்தும் 
ஏமப் புணைமன்னும் இல் . 


1165 


துப்பின் எவனாவர் மற்கொல் துயர்வரவு 
நட்பினுள் ஆற்று பவர் . 


1166 


இன்பம் கடல்மற்றக் காமம் அஃதடுங்கால் 
துன்பம் அதனிற் பெரிது . 


1167 


காமக் கடும்புனல் நீந்திக் கரைகாணேன் 
யாமத்தும் யானே உளேன் . 


1168 


மன்னுயி ரெல்லாம் துயிற்று அளித்திரா 
என்னல்லது இல்லை துணை . 


1169 


கொடியார் கொடுமையின் தாம்கொடிய இந்நாள் 
நெடிய கழியும் இரா . 


1170 


உள்ளம் போன்று உள்வழிச் செல்கிற்பின் வெள்ள நீர் 
நீந்தல மன்னோஎன் கண் . 


278 


117 Wehklagen vor Kummer über die Trennung 


1161 Den Kummer in meinem Herzen möcht ich 
ersticken , doch größer wird nur mein Leid ; er ist wie ein 
Brunnen mit überfließendem Naß . 


1162 Ich kann meinen Kummer nicht länger verbergen ; 
ich kann ihn aus Scham nicht dem offenbaren, der schuld 
daran ist . 


1163 Begehren und Scham kann ich nicht länger ertragen ; 
wie Wasserträgers Eimer hangen sie schwer . Mein hilfloser 
Leib wird unter der Last noch zerbrechen . 


1164 Ich treibe im Meere meines Verlangens dahin ; * kein 
Rettungsboot bringt mich an sicheres Land. 


1165 Was werden sie tun , die aus Liebe vergehen vor 
Gram , wenn sie erst hassen ? 


1166 Die Freuden der Liebe sind tief wie das Meer ; doch 
Liebesschmerz ist tieferes Meer voller Pein . 


1167 Ich treibe im Meere meines Verlangens hilflos 
dahin , kein rettendes Ufer ist nah ; um Mitternacht noch 
liege ich einsam , und niemand ist da , mich zu trösten . 


1168 Barmherzige Nacht wieget alles , was lebt , in tiefen , 
erquickenden Schlaf ; doch mir ist sie treue Gefährtin in 
wacher und einsamer Stund . 


1169 Die Nacht schleppt sich langsam und quälend dahin , 
als verginge sie nie ; grausamer ist sie als er , der mir 
Grausames tat . 


1170 Könnt ich ihn sehen und zu ihm eilen , so schnell 
mein Herz es schon tut , ach meine Augen müßten nicht 
schwimmen im Meer voller Tränen . 


279 


118 


கண்லிதுப்பழிதல் 


1171 


கண்தாம் கலுழ்வ தெவன்கொலோ தண்டா நோய் 
தாம்காட்ட யாம்கண் டது . 


1172 


தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணராப் 
பைதல் உழப்பது எவன் . 


1173 


கதுமெனத் தாம் நோக்கித் தாமே கலுழம் 
இதுநகத் தக்கது உடைத்து . 


1174 


பெயலாற்ற நீருலந்த உன் கண் உயலாற்று 
உய்வில்நோய் என் கண் நிறுத்து . 


1175 


படலாற்ற பைதல் உழக்கும் கடலாற்றக் 
காமநோய் செய்த என் கண் . 


1176 


ஓஒ இனிதே எமக்கிந்நோய் செய்த கண் 
தாஅம் இதற்பட் டது . 


1177 


உழந்துழந்து உள் நீர் அறுக விழைந்திழைந்து 
வேண்டி யவர்க்கண்ட கண் 


1178 


பேணாது பெட்டார் உளர்மன்னோ மற்றவர்க் 
காணாது அமைலில் கண் 


1179 


வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை 
ஆரஞர் உற்றன கண் . 


1180 


மறைபெறல் ஊரார்க்கு அரிதன்றால் எம்போல் 
அறைபறை கண்ணா ரகத்து . 


280 


118 Kummerschwere Augen 


1171 Warum weinen und klagen nun meine Augen ? Sie 
waren es doch , die den Liebsten mir zeigten ; sie brachten doch 
unheilbares Leid über mich ! 


1172 Warum weinen und klagen nun meine Augen ? Sie 
konnten sich nicht sattsehen an ihm , statt an die Folgen der 
eigenen Dummheit zu denken ! 


1173 Einstmals erblickten sie meinen Liebsten voller Begehr , 
doch bitterlich weinen sie heut ; sie machen sich wahrlich selber 
zu großem Gespött. 


1174 Unheilbar ist der Schmerz, in den meine Augen mich 
stürzten ; sie weinten und weinten vor Kummer und Gram und 
haben nun keine Träne mehr zu vergießen . 


1175 Meine Augen brachten mir Kummer und Leid , viel 
tiefer noch als das Meer ; vor Gram vergehen sie nun und 
finden nicht Ruhe im Schlaf. 


1176 O , es ist süßeste Rache für mich , daß Augen , die 
schuld sind an all dieser Pein , nun selber ihr Opfer geworden . 


1177 Nicht satt konnten diese Augen sich sehen voller 
Begehren und lüstern nach ihm und seiner verzehrenden Lieb . 
Austrocknen mögen sie in nimmermehr endender Gram ! * 


1178 Er liebte mich mit kosenden Lippen , doch mit seinem 
Herzen war er nicht dabei ; ruhelos klagen nun meine Augen , 
weil sie ihn nicht sehen , 


1179 Meine Augen finden nicht Ruhe , ist er mir fern oder 
nah ; ist er mir nah oder ist er mir fern, sie müssen gleichsam 
Qualen erleiden , die nimmer nehmen ein End . 


1180 Wie die geschlagene Trommel erzählen nun Augen 
geheime Geschichten ; wer Augen hat wie ich , macht es anderen 
leicht zu erraten , welches Geheimnis sich darin verbirgt . 


281 


119 


பசப்புறு 


பருவரல் 


1181 


நயந்தவர்க்கு நல்காமை தேர்ந்தேன் பசந்தஎன் 
பண்பியார்க்கு உரைக்கோ பிற , 


1182 


அவர்தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தென் 
மேனி மேல் ஊரும் பசப்பு . 


1183 


சாயலும் நானும் அவர்கொண்டார் கைம்மாறு 
நோயும் பசலையும் தந்து , 


1184 


உள்ளுவன் மன்யான் உரைப்பது அவர்திறமால் 
கள்ளம் பிறவோ பசப்பு . 


1185 


உவக்காண்எம் காதலர் செல்வார் இவக்காண் TA 
மேனி பசப்பூர் வது . 


1186 


விளக்கற்றம் பார்க்கும் இருளேபோல் கொண்கன் 
முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு . 


1187 


புல்லிக் கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அல்லளவில் 
அள்ளிக்கொள் வற்றே பசப்பு . 


1188 


பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளைத் 
துறந்தார் அவர் என்பார் இல் . 


1189 


பசக்கமன் பட்டாங்கென் மேனி நயப்பித்தார் 
நன்னிலையர் ஆவர் எனின் . 


1190 


பசப்பெனப் பேர்பெறுதல் நன்றே நயப்பித்தார் 
நல்காமை தூற்றார் எனின் . 


282 


119 Totenblässe * 


1181 Ich selber willigte ein , daß er mich verließ . Wem soll 
ich nur klagen , wie bleich ich nun bin ? 


1182 Mein Liebster hat mir die Blässe geschenkt, und 
darauf ist sie noch stolz ; nun breitet sie sich über und über 
meinen Leib aus . 


1183 Schönheit und Scham hat er mir genommen , doch 
Herzeleid und Totenblässe dafür geschenkt . 


1184 Ich denke aus tiefstem Herzen an ihn , mein Mund 
kann nicht anders , als ihn zu lobpreisen , doch Totenblässe 
kriecht , wie im Zauber gefangen , über den Leib . 


1185 Mein Liebster ist gangen ; und über und über bin ich 
so bleich . 


1186 Wie Dunkelheit wartet , daß Licht gelöscht wird , 
lauert die Blässe darauf, daß mein Liebster mich nimmer 
umarmt . 


1187 Er hielt mich mit seinen Armen umfangen , als ich 
nur kurze Zeit von ihm ließ , wurde ich über und über so 
bleich . 


1188 Alle beklagen : " Was ist sie so bleich !" Nicht einer , 
der tadelt : " Er hat sie verlassen ! " 


1189 Steht er nur makellos da , was macht es , daß ich , die 
der Trennung doch zustimmt, bin über und über so bleich . * 


1190 Es macht mir nichts aus , daß die Leute nun spotten : 
" Was ist sie so bleich ! " Ach sagten sie niemals , wie grausam 
er sei ! 


283 


120 


தனிப்படர் 

ů மித தி 


1191 


தாம்வீழ்வார் தம்வீழப் பெற்றவர் பெற்றாரே 
காமத்துக் காழில் கனி . 


- 


1192 


வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு 
வீழவார் அளிக்கும் அளி . 


1193 


விழுநர் வீழப் படுவார்க்கு அமையுமே 
வாழுநம் என்னும் செருக்கு . 


1194 


வழப் படுவார் கெழீ இயிலர் தாம்வீழ்வார் 
வீழப் படாஅர் எனின் . 


1195 


நாம்காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ 
தாம்காதல் கொள்ளாக் கடை . 


1196 


ஒருதலையான் இன்னாது காமம்காப் போல 
இருதலை யானும் இனிது . 


1197 


பருவரலும் பைதலும் 

பைதலும் காணான் கொல் காமன் 
ஒருவர்கண் நின்றொழுகு வான் . 


1198 


வீழ்வாரின் இன்சொல் பொஅது உலகத்து 
பாழ்வாரின் வன்கணா 

வன்கணார் இல் . 


வா 


1199 


நசை இயார் நல்கார் எனினும் அவர்மாட்டு 
இனசயும் இனிய செலிக்கு . 


1200 


உறாஅர்க்கு உறுநோய் உரைப்பாய் கடலைச் 
செறாஅ அய் வாழிய நெஞ்சு . 


284 


120 Der Einsamkeit Schmerz 


1191 Nur sie können essen der Liebe steinlose , süßeste 
Frucht, die von ihrem Liebsten werden geliebt . 


1192 Was allem Leben der Regen bedeutet , ist Liebe des 
Liebsten für sie , die inniglich liebt. 


1193 Sie können sich preisen ob ihres wahrhaft 
glücklichen Lebens, wird mit der gleichen Inbrunst erwidert 
die Lieb . 


1194 Von denen ist alles Glück dieser Erden gewichen , 
werden sie nicht mit gleicher Inbrunst wiedergeliebt. 


Kann ich noch hoffen , daß er mich so liebt wie ich 


1195 
ihn ? 


1196 Wie gleichmäßig verteilte Lasten , auf beiden 
Schultern getragen , ist Liebe nur süß , erleben sie zwei; Liebe 
ist gallenbittere Fracht , wird sie nicht erwidert. 


1197 Der Gott der Liebe * bedränget nur mich . Ist er 
denn blind für all meine Pein ? 


1198 Niemand ist auf der Welt so tapfer wie eine Frau , 
die weiterlebet , den nur zu lieben , der ihr nicht schenket 
ein freundliches Wort . 


1199 Schenkt auch der Liebste mir kein gutes Wort , wäre 
doch irgendein Wort über ihn wie Musik für das Ohr . 


1200 O Herz, lebe wohl ! Du erzählst Deinen Kummer 
dem , der Dich doch nicht liebt ; gleichsam könntest Du alles 
Wasser des Meeres ausschöpfen . 


285 


121 


நினைந்தவர் புலம்பல் 


1201 


உள்ளிலும் தீராப் பெருமகிழ் செய்தலால் 
கள்ளிலும் காமம் இனிது . 


1202 


எனைத்தொன்று இனிதேகாண் காமம்தாம் வீழ்வார் 
நினைப்ப வருவதொன்று இல் . 


1203 


நினைப்பவர் போன்று நினையார்கொல் தும்மல் 
சினைப்பது போன்று கெடும் . 


1204 


யாழம் உளேங்கொல் அவர்நெஞ்சத்து எந்நெஞ்சத்து 
ஓஓ உளரே அவர் . 


1205 


தந்நெஞ்சத்து எம்மைக் கடிகொண்டார் நாணார்கொல் 
எந்நெஞ்சத்து ஓவா வரல் . 


1206 


மற்றியான் என் ஒளேன் மன்னோ அவரொடுயான் 
உற்றநாள் உள்ள உளேன் . 


1207 


மறப்பின் எவனாவன் மற்கொல் மறப்பறியேன் 
உள்ளிலும் உள்ளம் சுடும் . 


1208 


எனைத்து நினைப்பிலும் காயார் அனைத்தன்றே 
காதலர் செய்யும் சிறப்பு . 


1209 


விளியுமென் இன்னுயிர் வேறல்லம் என்பார் 
அளியின்மை ஆற்ற நினைந்து . 


1210 


விடாஅது சென்றரைக் கண்ணினால் காணப் 
படாஅதி வாழி மதி . 


286 


121 Klage derer , die vor Sehnsucht vergehen 


SO 


1201 Selbst im Erinnern 

Erinnern ist Liebe süß wie 
immerwährendes Glück ; Liebe ist köstlicher gar als 
berauschender Trank . 


1202 Schon bei dem Gedanken an meine Liebste 
schwindet der Kummer dahin ; Liebe ist süß , wie immer sie 
sich auch zeigt . 


1203 Es war mir, als müßte ich niesen * , doch konnte ich 
s nicht ; es war mir , als wollte auch er an mich denken , doch 
tat er es nicht . 


1204 Hab ich einen Platz in seinem Herzen gefunden ? Er 
wohnet wahrhaftig in meinem . 


1205 Er hat mich vergessen . Schämt er sich nicht , für 
immer in meinem Herzen zu sein ? 


1206 

Nie kann ich die Stunden der Liebe vergessen , das 
ist es allein , was am Leben mich hält . Wie könnte ich ohne 
Erinn rung daran den Tag überleben ? 


1207 Es brennet ein loderndes Feuer in meinem Herzen , 
denk ich an ihn . Wie nur erginge es mir , vergäße ich ihn ? 


1208 Wie oft ich auch meines Liebsten gedenke , er kennt 
keinen Zorn gegen mich ; wieviel ach viel Gutes tut er so an 
mir ! 


1209 Er sagte zu mir , der grausame Liebste : " Wir sind 
eine Seele , ein Leib . " Nun ist er gegangen ; wenn ich daran 
denke , möchte ich sterben . 


1210 Immer und immer muß ich an ihn denken , er 
wohnet auf ewig in mir ; o Mond , geh nicht unter , bis meine 
Augen ihn wiedergesehen , der mich ach so schmählich 
verließ . 


287 


122 


கனவுநிலை உரைத்தல் 


1211 


காதலர் தூதொடு வந்த கனலினுக்கு 
யாது செய் வேன்கொல் விருந்து . 


1212 


கயலுண்கண் யானிரப்பத் துஞ்சிற் கலந்தார்க்கு 
உய லுண்மை சாற்றுவேன் மன் . 


. 


1213 


நனவினால் நல்கா தவரைக் கனவினால் 
காண்டலின் உண்டென் உயிர் . 


1214 


கனலினான் உண்டாகும் காமம் நனவினான் 
நல்காரை நாடித் தரற்கு . 


1215 


நனலினால் கண்டதுஉம் ஆங்கே கனவுந்தான் 
கண்ட பொழுதே இனிது . 


1216 


நனவென ஒன்றில்லை யாயின் கனவினால் 
காதலர் நீங்கலர் மன் . 


1217 


நனவினால் நல்காக் கொடியார் கனவினால் 
என்எம்மைப் பீழிப் பது , 


1218 


துஞ்சுங்கால் தோள் மேல் ராகி விழிக்குங்கால் 
நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து ,. 


1219 


நனவினால் நல்காரை நோவர் கனவினால் 
காதலர்க் காணா தவர் . 


1220 


நனவினால் நம்நீத்தார் என்பர் கனவினால் 
காணார்கொல் இவ்வூ ரவர் . 


288 


122 Vom Traume 


1211 Wie soll ich den Traum nur ehren und preisen , der 
mir eine Botschaft vom Liebsten gebracht ? 


1212 Ach schlössen sich meine Augen * und fielen in 
tiefen , erquickenden Schlaf! Auf Flügeln des Traumes flög’ 
ich zu ihm und sagte , was es denn macht , daß ich lebe. 


1213 Warum ich noch lebe ? Ich seh ihn im Traum . In 
wachen Stunden aber ist er nicht da . 


1214 Im Traume erleb ich die Freuden der Liebe; der 
Traum bringt mir meinen Liebsten zurück . Doch ich liege 
immer noch wach , und er ist nicht da , mich zu trösten . 


1215 Solange mein Liebster im Traum bei mir ist , erlebe 
ich großes , unendliches Glück . Um wieviel größer wären die 
Wonnen , käme er wirklich zu mir , wenn ich wach ! 


1216 Erwachte ich niemals aus diesem Traum , verginge 
er nie ; es bliebe für immer mein Liebster bei mir ! 


1217 Liege ich wach , hat der grausame Liebste gar kein 
Erbarmen mit mir . Warum denn quält er mich auch im 
Traum ? 


1218 Im Traume umarmt er mich innig und voller Begehr ; 
sobald ich die Augen aufschlage , eilt er zurück in mein Herz . 


1219 Wer keinen Liebsten hat , der ihn im Traume 
umpfängt, klatscht bös über den , der mich läßt allein , bin 
ich wach . 


1220 Im Dorfe sagen die Leute, daß er mich so 
schmählich verließ . Sagen sie s nur , weil sie ihn im Traume 
nicht sehen ? 


289 


123 


பொழுதுகண்டு இரங்கல் 


1221 


மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் 
வேலைநீ வாழி பொழுது . 


1222 


புன் கண்ணை வாழி மருள்மாலை எம்கேள் போல் 
வன்கண்ண தோ நின் துணை . 


1223 


பனி அரும்பிப் பைதல்கொள் மாலை துனி அரும்பித் 
துன்பம் வளர வரும் . 


1224 


காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து 
ஏதிலர் போல வரும் . 


1225 


காலைக்குச் செய்த நன்று என்கொல் எவன்கொல்யான் 
மாலைக்குச் செய்த பகை . 


1226 


மாலைநோய் செய்தல் மணந்தார் அகலாத 
காலை அறிந்தது இலேன் . 


1227 


காலை அரும்பிப் பகலெல்லாம் போதாகி 
மாலை மலரும் இந் நோய். 


1228 


அழல்போலும் மாலைக்குத் தூதாகி ஆயன் 
குழல் போலும் கொல்லும் படை . 


1229 


பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு 
மாலை படர்தரும் போழ்து . 


1230 


பொருள்மாலை யாளரை உள்ளி மருள்மாலை 
மாயும் என் மாயா உயிர் . 


290 


123 Wehklagen am Abend 


1221 O Stunde am Abend , gehe doch fort! Wer heißet 
Dich so ? In Wirklichkeit bist Du die Zeit * , die das Leben 
aller Verheirateten will . 


1222 O bleiche und traurige Stunde am Abend ! Sag, ist 
Dein Liebster ebenso grausam zu Dir wie der meine zu mir ? 


1223 Zur dämmernden Stunde kamst Du einst zitternd 
und seufzend, war mein Liebster bei mir ; nun nahst Du Dich 
dreist mit Kummer in Deinem Gefolg . 


1224 Ist mein Liebster nicht bei mir , naht sich der Abend 
als furchtbarer Henker , der mich zum Richtplatz geleitet. 


1225 Was hab ich dem Morgen Gutes , was hab ich dem 
grausamen Abend nur Böses getan ? * 


1226 Ich wußte gar nichts vom Schmerz zur dämmernden 
Stund , solange mein Liebster nicht ging . 


1227 Am Morgen knospet mein Leid , es öffnet die 
Blütenblätter am Tag, am Abend aber ist all mein Kummer 
erblüht . 


1228 In Wahrheit ist die Flöte des Schäfers die tödliche 
Waffe ; sie kündet den Abend , der mich wie Feuer verbrennt . 


1229 Der Abend hat mich von Sinnen gemacht ; hält er 
nicht inne , sich leise zu nähern , werde ich sterben . Es 
werden die Leute im Dorfe lang trauern und klagen . 


1230 Die Abenddämmerung sinket hernieder ; ich denke 
an ihn , der mich des schnöden Geldes wegen verließ . In 
dieser Stunde werde ich sterben . 


291 


12 டி 


உறுப்புநலன் 


அ 


அழிதல் 


1231 


சிறுமை நமக்கொழியச் சேட்சென்றார் உள்ளி 
நறுமலர் நாணின் கண் . 


1232 


நயந்தவர் நல்காமை சொல்லுவபோலும் 
பசந்து பனி வாரும் கண் . 


1233 


தணந்தமை சால அறிவிப்ப போலும் 
மணந்தநாள் வீங்கிய தோள் . 


1234 


பணை நீங்கிப் பைந்தொடி சோரும் துணைநீங்கித் 
தொல்கலின் வாடிய தோள் . 


1235 


கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியொடு 
தொல்கலின் வாடிய தோள் . 


1236 


தொடியொடு தோள் நெகிழ நோவல் அவரைக் 
கொடியர் எனக்கூறல் நொந்து . 


1237 


பாடு பெறுதியோ நெஞ்சே கொடியார்க்கென் 
வாடுதோள் பூசல் உரைத்து , 


1238 


முயங்கிய கைகளை ஊக்கப் பசந்தது 
பைந்தொடிப் பேதை நுதல் . 


1239 


மயக்கிடைத் தண்வளி போழப் பசப்புற்ற 
பேதை பெருமழைக் கண் . 


1240 


கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே 
ஒண்ணுதல் செய்தது கண்டு . 


292 


124 Verfall der Schönheit 


1231 Kummerschwer weinen die Augen um ihn , der mich 
ach so schmählich verließ und nun ist weit fort ; * sie schämen 
sich tief vor den duftenden Blumen . 


1232 Die Tränen in meinen glanzlosen Augen sind allen 
ein Zeugnis , als wollten sie sagen , wie grausam mein 
Liebster doch sei . 


1233 Es waren die Arme so stark vor Wonne am Tag 
unsrer Hochzeit ; vor Kummer sind sie so schwach nun 
geworden und sagen den Leuten , daß er mich verließ . 


1234 Mein Liebster ist fort! Die Arme , dünn und schwach 
nun geworden , halten den Armreif nicht mehr . 


1235 Die Arme verloren all ihre Schönheit und mit ihr 
den Reif * ; sie klagen der Welt von dem Leid , das mir der 
Grausame tat . 


1236 Es schmerzet zu hören , daß grausam er sei , weil 
meine Arme, so schwach nun , den Armreif verlieren . 


1237 O Herz , willst Du Ruhm Dir erwerben , so eile zum 
grausamen Liebsten so schnell wie Du kannst ; berichte ihm 
davon , was Leute hier sagen , warum meine Arme so schwach 
sind und dünn . 


1238 Als wir eines Tages uns inniglich liebten und ich die 
Umarmung ein wenig nur ließ , wurde die Stirne der Schönen 
auf einmal so bleich . 


1239 Wir waren vereint in enger Umarmung ; ein einziger 
Atem fand seinen Weg zwischen uns . * Ach , ihre großen 
Augen erschraken und waren mit Tränen so voll wie die 
Wolke mit Regen . 


1240 Mehr als erschrecket waren die Augen ; als sie die 
bleiche Stirne erblickten , weinten sie bitteres Leid . 


293 


125 


நெஞ்சொடு கிளத்தல் 


1241 


நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனைத்தொன்றும் 
எவ்வநோய் தீர்க்கும் மருந்து . 


1242 


காதல் அவரில ராகநீ நோவது 
பேதைமை வாழி என் நெஞ்சு . 


1243 


இருந்துள்ளி என்பரிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் 
பைதல் நோய் செய்தார்கண் இல் .. 


1244 


கண்ணும் கொளச்சேறி நெஞ்சே இலையென்னைத் 
தின்னும் அவர்க்காண லுற்று . 


1245 


செற்றா ரெனக்கை விடல்உண்டோ நெஞ்சேயாம் 
உற்றால் உருஅ தவர் . 


1246 


கலந்துணர்த்தும் காதலர்க் கண்டால் புலந்துணராய் 
பொய்க்காய்வு காய்தி என் நெஞ்சு . 


1247 


காமம் விடுஒன்றோ நாண்விடு நன்னெஞ்சே 
யானோ பொறேன் இவ் விரண்டு . 


1248 


பரிந்தவர் நல்காரென்று ஏங்கிப் பிரிந்தவர் 
பின் செல்வாய் பேதைஎன் நெஞ்சு . 


1249 


உள்ளத்தார் காத லவராக உள்ளிநீ 
யாருழைச் சேறி என் நெஞ்சு . 


1250 


துன்னாத் துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா 
இன்னும் இழத்தும் கவின் . 


294 


125 Zwiegespräch mit dem Herzen 


1241 O Herz , denke nach ! Weißt Du denn keine Arznei, 
die mich von meinem unheilbaren Leid könnte heilen ? 


1242 O Herz , lebe wohl ! Was bist für ein Narr , dem 
nachzurennen , der Dich doch nicht liebt . 


1243 Wozu nur magst Du jammern und klagen und 
denken an ihn , o mein Herz ? Er brachte nur Kummer , mag 
nichts von Dir wissen . 


1244 Wenn Du , o Herz , zu ihm gehst , so nimm diese 
Augen mit Dir ; sie verzehren sich vor Sehnsucht nach ihm , 
und das verzehret * auch mich . 


1245 Er weist meine Liebe verächtlich zurück ; wie könnte 
ich ihn , o mein Herz , als Feind denn vergessen , dem ich 
gehöre , obwohl er nicht mein ? 


1246 Ich glaube , Dein Zorn ist nur vorgetäuscht , o mein 
Herz ; sähest Du ihn , der die Kunst der Versöhnung 
vortrefflich versteht , flögest Du gleich in seine ausgebreiteten 
Arme. 


1247 Ach , gib doch auf entweder die Liebe oder die 
Scham ; beides kann ich zur gleichen Zeit nicht ertragen ! 


1248 Der Liebste ging fort und kehret auch nicht aus 
Mitleid zurück ; Du aber seufzest und weinest um ihn und 
suchst seine Huld . Ein Narr bist Du , Herz ! 


1249 Zu wem , o mein Herz , willst Du denn noch eilen , da 
Du doch weißt , Dein Liebster wohnet in Dir ? 


1250 Vergesse ich nicht meinen Herzallerliebsten , der 
mich ach so schmählich verließ , werfe ich auch noch all 
meine innere Schönheit * hinweg . 


295 


126 


நிறையழிதல் 


1251 


காமக் கணிச்சி உடைக்கும் நிறையென்னும் 
நாணுத்தாழ் வீழ்த்த கதவு . 


1252 


காம மென ஒன்றே கண்ணின்றென் நெஞ்சத்தை 
யாமத்தும் ஆளும் தொழில். 


1253 


மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றத் 
தும்மல்போல் தோன்றி விடும் . 


1254 


நிறையுடையேன் என் பேன்மன் யானோஎன் காமம் 
மறையிறந்து மன்று படும் . 


1255 


செற்சார்பின் செல்லாப் பெருந்தகைமை காமநோய் 
உற்றார் அறிவதொன்று அன்று . 


1256 


செற்றவர் பின்சேறல் வேண்டி அளித்தரோ 
எற்றென்னை உற்ற துயர் . 


1257 


நாணென ஒன்றே அறியலம் காமத்தால் 
பேணியார் பெட்ப செயின் . 


1258 


பன்மாயக் கள்வன் பணிமொழி அன்றேநம் 

உடைக்கும் படை 


பெணமை 


1259 


புலப்ப லெனச்சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் 
கலதத லுறுலது கண்டு . 


1260 


நிணந்தீயில் இட்டன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ 
புணர்ந் தூடி நிற்பேம் எனல் . 


296 


126 Besiegte Zurückhaltung 


1251 Die Axt einer übermächtigen Liebe zerschmettert 
mit Macht jenes Tor , welches verschlossen hatte der Riegel 
der Scham . 


1252 Ohne Erbarmen und grausam ist , was Liebe 
genannt ; um Mitternacht noch macht sie das Herze so 
schwer . 


1253 Gern möcht ich mein großes Verlangen verbergen; 
ich kann nichts dafür, es bricht doch hervor aus seinem 
Versteck wie plötzliches Niesen * . 


1254 Ich sprach voller Stolz von meiner Beherrschung * ; 
ich spreche nun offen von meinem Begehr . 


1255 Selbstachtung hindert , den aufzusuchen , der fortging 
von mir ; wer krank ist vor Liebe , vergißt allen Anstand und 
setzet dem Liebsten doch nach 


1256 O elender Kummer , wie sehr liebst Du mich ! Du 
willst gar, daß ich zu ihm gehe , der mich doch so schmählich 
verließ . 


1257 All meine Scham , ach sie schwindet dahin ; die 
Leidenschaft meines Liebsten erfüllet, wonach mir stehet 
mein Sinn . 


1258 Die lockenden Worte des listigen Liebsten sind 
voller Falsch ; sie überrennen doch meine weibliche 
Standhaftigkeit. 


1259 Ich wollt von ihm gehen voll Ärger und Zorn; doch 
flog ich in seine ausgebreiteten Arme, als ich erkannt , daß 
mein Herz schon eins mit ihm war . 


1260 Die Herzen der Liebenden schmelzen dahin wie 
Butter im Feuer . Können sie jemals ärgerlich abseits von 
den Umarmungen sein ? 


297 


127 


அவர்வயின் விதும்பல் 


1261 


வாளற்றுப் புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற 
நாளொற்றத் தேய்ந்த விரல் 


1262 


இலங்கிழாய் இன்று மறப்பின் என் தோள் மேல் 
கலங்கழியும் காரிகை நீத்து . 


1263 


உரன் நலசஇ உள்ளம் துணையாகச் சென்றார் 
வரல்நசைஇ இன்னும் உளேன் . 


1264 


கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளிக் 
கோடுகொ டேறும் என் நெஞ்சு . 


1265 


காண்கமன் கொண்கனைக் கண்ணாரக் கண்டபின் 
நீங்கும் என் மென்றோள் பசப்பு . 


1266 


வருகமன் கொண்கன் ஒருநாள் பருகுவன் 
பைதல் நோய் எல்லாம் கெட . 


1267 


புலப்பேன் கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன் கொல் 
கண் அன்ன கேளிர் வரின் . 


1268 


வினைகலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து 
மாலை அயாகம் விருந்து . 


1269 


ஒருநாள் எழுநாள் போல் செல்லும்சேட் சென்சார் 
வருநாள் வைத்து ஏங்கு பவர்க்கு . 


1270 


பெறன் என்னாம் பெற்றக்கால் என்னாம் உறன்என்னாம் 
உள்ளம் உடைந்துக்கக் கால் . 


298 


127 Sehnsucht der Liebenden nach einander 


1261 Meine ermatteten Augen sind glanzlos und stumpf; 
zu müde sind meine Finger geworden , die Tage zu zählen , 
seit er mich verließ . 


1262 Vergäß ich ihn heut * , was geschähe, o Mädchen , 
mit mir ? All meine Schönheit hab ich schon verloren , der 
Arm hält die Reifen * nicht mehr . 


1263 Er zog in den Krieg, wollte Ehren gewinnen ; ich 
mag nur noch leben , ihn wiederzusehen . 


1264 Er ging von mir fort und ließ mich allein mit all 
meinem Schmerz ; denk ich an seine baldige Rückkehr , 
möchte vor Freude zerspringen mein Herz . 


1265 Ach könnten die Augen den Liebsten doch sehen ! 
Die Totenblässe meiner ermatteten Glieder würde vergehen . 


1266 Ach kehrte doch einst mein Liebster zurück ! Den 
Trank * der Götter werde ich trinken , und Leib und Seele 
gesunden alsbald . 


1267 Ich liebe ihn innig wie meine Augen . Soll finster ich 
schauen , soll ich ihn umarmen , soll finster ich schauen und 
gleichwohl umarmen , wenn er dann kommt ? 


1268 Der Herr dieses Krieges möge den Kampf doch 
beginnen und siegen * ! Okehrte ich bald schon zur Liebsten 
zurück ! Wie einen Gast werd ich den Abend begrüßen . 


1269 Wer voller Sehnsucht die Tage zählt , bis er mit der 
Liebsten vereint, für den schleicht ein einziger Tag so 
langsam dahin , als wären es sieben . 


1270 Ist meiner Liebsten das Herze gebrochen , wozu sollt 
ich zurückkehren noch ; wozu sollt ich mit ihr mich vereinen , 
was wär auch nur eine Umarmung noch gut ? 


299 


128 


குறிப்பறிவுறுத்தல் 


1271 


கரப்பினுங் கையிகந் தொல்லாநின் உண்கண் 
உரைக்க லுறுவதொன்று உண்டு . 


1272 


கண்நிறைந்த காரிகைக் காம்பேர்தோட் பேதைக்குப் 
பெண் நிறைந்த நீர்மை பெரிது . 


1273 


மணியில் திகழ்தரு நூல்போல் மடந்தை 
அணியில் திகழ்லதொன்று உண்டு. 


1274 


முகைமொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை 
நகைமொக்குள் உள்ளதொன்று உண்டு . 


1275 


செற்தொடி செய்திறந்த கள்ளம் உறு துயர் 
தீர்க்கு மருந்தொன்று உடைத்து . 


1276 


பெரிதாற்றப் பெட்பக் கலத்தல் அரிதாற்ற 
அன்பின்மை கழ்வது உடைத்து, 


1277 


தண்ணந் துறைவன் தணந்தமை நம்மிலும் 

உணர்ந்த வளை . 


மூனனம 


1278 


நெருநற்றுச் சென்றார்எம் காதலர் யாமும் 
எழுநாளேம் மேனி பசந்து . 


1279 


தொடி நோக்கி மென்றோளும் நோக்கி அடி நோக்கி 
அஃதாண்டு அவள் செய்தது . 


1280 


பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் 
காமநோய் சொல்லி இரவு . 


300 


128 Lesen geheimer Gedanken 


1271 Vergeblich versuchst, vor mir zu verbergen, daß Du 
mich liebst ; ein heimliches Sehnen verrät doch Dein Blick . 


1272 Anmutig ist sie , voll weiblicher Scham , und ihr allein 
gilt mein Blick ; herrlich wie junger Bambus sind ihre 
zärtlichen Arme. 


1273 Wie man den Faden der Kette aus kostbaren 
Steinen doch sieht , so zeigt ihre Schönheit , daß ein geheimer 
Gedanke ihr Herze bewegt . 


1274 

In ihrem scheuen Lächeln liegt ein Geheimnis 
verborgen ; es gleichet dem Duft einer Knospe, bevor sie 
erblüht. 


1275 Die Klugheit, mit der die armreifgeschmückte 
Schöne geheimste Gedanken verbirgt , ist die Arznei, die 
mich könnte heilen von all meinem Schmerz . 


1276 So freundlich ist er , er ist ach so lieb ! Doch kann er 
mir kaum noch verbergen , daß wieder an Abschied er denkt. 


1277 Viel eher als ich hatt der Armreif die Kälte im 
Herzen des Herrn meines Lebens verspürt . 


1278 Es war erst gestern , daß er mich verließ ; doch sieben 
Tage ist es schon her , da ward ich so bleich . 


1279 Sie schaut auf den Armreif, sie schaut auf den Arm 
und senkte den Blick ; mehr sagte * sie nicht . 


1280 Vom Schmerze der Trennung durch Blicke zu 
sprechen , als ob sie mir sagte : " Ach nimm mich doch mit ! " 
zeigt ihre wahrhaftig frauliche Art. 


301 


129 புணர்ச் 

சி 

லிதும்பல் 


1281 


உள்ளக் களித்தலும் காண மகிழ்தலும் 
கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டு . 


1282 


தினைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் 
காமம் நிறைய வரின் . 


1283 


பேணாது பெட்பவே செய்யிலும் கொண்கனைக் 
காணாது அமையல கண் . 


1284 


ஊடற்கண் சென்றேன்மன் தோழி அதுமறந்து 
கூடற்கண் சென்றது என் நெஞ்சு . 


1285 


எழுதுங்கால் கோல் காணாக் கண்ணேபோல் கொண்கன் 
பழிகாணேன் கண்ட விடத்து . 


1286 


காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் 
காணேன் தவறல் லலை . 


1287 


உய்த்தல் அறிந்து புனல்பாய் பவரேபோல் 
பொய்த்தல் அறிந்தென் புலந்து , 


1288 


இளித்தக்க இன்னா செயினும் களித்தார்க்குக் 
கள்ளற்றே கள்வநின் மார்பு . 


1289 


மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் 
செவ்லி தலைப்படு வார் . 


1290 


கண்ணின் துனித்தே கலங்கினாள் புல்லுதல் 
என்னினும் தான் விதுப் புற்று . 


302 


129 Sehnsucht nach Vereinigung 


1281 Die Freude bei dem Gedanken an das Entzücken , 
einander zu sehen , ist nicht im Weine * zu finden , doch in 
der Lieb . 


1282 Ist Liebe so überaus groß wie ein Baum * , kann auch 
der Wunsch , dem Liebsten zu schmollen , nicht einmal so 
klein wie ein Hirsekorn sein . 


1283 Denkt er nur an mich , wenn es ihm gefällt, so finden 
doch meine Augen nur Ruh , wenn sie ihn erblicken . 


1284 In Ärger und Zorn , o Mädchen , wollt ich von ihm 
gehen ; mein Herz aber hatte vergessen und wollt nur noch 
ihn . 


1285 Wie meine Augen den Schminkstift nicht sehen , 
wenn er sie bemalt , sehe ich nicht die Fehler des Liebsten , 
ist er mir nah . 


1286 Ich kann keinen Makel an ihm entdecken , ist er mir 
nah ; doch ist er mir fern , besteht er für mich nur aus 
Fehlern und Schwächen . 


1287 Wer springt schon in einen reißenden Fluß , wenn er 
weiß, die Strömung trägt ihn doch fort ? Wie könnte ich 
fürder schmollen und grollen , ist mir der Liebste so nah ! 


1288 Berauschender Trank ist dem Trunkenbold herzlich 
willkomm , wenngleich er den Blick auch senkt voller Scham ; 
so ist auch Dein Herz geartet,* Du elender Schuft ! * 


1289 Liebe ist zarter noch als die zarteste Blume ; nur 
wenige Liebende wissen um dieses Entzücken . 


1290 Ihr Blick sagte mir , wie sehr sie mir grollte ; doch als 
sie mich sah , da flog sie in meine ausgebreiteten Arme noch 
schneller als ich in die ihren . 


303 


130 


நெஞ்சொடு புலத்தல் 


1291 


அவர்நெஞ்சு அலர்க்காதல் கண்டும் எ வன்நெஞ்சே 
நீ எமக்கு ஆகா தது . 


1292 


உஅ தவர்க்கண்ட கண்ணும் அவரைச் 
செ அரெனச் சேறி என் நெஞ்சு . 


1293 


கெட்டார்க்கு நட்டார் இல் என்பதோ நெஞ்சேநீ 
பெட்டாங்கு அவர் பின் செலல் .. 


1294 


இனி அன்ன நின்னொடு சூழ்வார்யார் நெஞ்சே 
துனிசெய்து துல்லாய்காண் மற்று . 


1295 


பொஅமை அஞ்சும் பெறின் பிரிவு அஞ்சும் 
அஅ இடும்பைத்தென் நெஞ்சு . 


1296 


தனியே இருந்து நினைத்தக்கால் என்னைத் 
தினிய இருந்தது என் நெஞ்சு . 


1297 


நாணும் மறந்தேன் அவர்மறக் கல்லாஎன் 
மாணா மடநெஞ்சிற் பட்டு . 


1298 


எள்ளின் இளிவாம் என்று எண்ணி அவர் திறம் 
உள்ளும் உயிர்க்காதல் நெஞ்சு . 


1299 


துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய 


நெஞசம துணையல வழி . 


1300 


தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய 
நெஞ்சம் தமரல வழி . 


304 


130 Schelte für das eigene Herz 


1291 Du siehst , daß sein Herz nur das will , was er will . 
Warum denn , mein Herz , stehst Du mir nicht bei und folgest 
mir nicht ? 


1292 Du weißt , o mein Herz , daß er mich nicht liebt ; und 
dennoch verkehrst Du mit ihm , als wär er Dein Freund ! 


1293 Du folgst ihm , mein Herz , doch aus freiesten 
Stücken und Dir zum Vergnügen allein . Willst Du mich 
lehren , die Ärmsten wie ich , sie hätten gar keinen Freund ? 


1294 Erst sagtest Du schmollend , o Herz : " Ach ich weise 
ihn ab ! " Dann zeigtest Du aber , wie sehr Du ihn liebst . Wie 
kann ich Dir fortan vertrauen ? 


1295 Mein Herze erleidet vieltausendmal 

nur 
immerwährende Pein ; es grämt sich , es könnte ihn niemals 
gewinnen . Hat es erreicht , wonach es sich sehnt , klagt es 
erneut , es könnte ihn wieder verlieren . 


1296 Bin ich allein , denk ich nur an ihn ; mein Herz , ach 
es brennt nur darauf, mich zu quälen . 


1297 Warum nur hab ich Gemeinschaft mit diesem 
törichten Herzen , das keine Selbstachtung kennt ? Es kann 
ihn ach niemals vergessen , und all meine Scham ist auch 
nun dahin . 


1298 Mein Herz , das so sehr am Leben doch hängt , denkt 
nur über Vorzüg des Liebsten noch nach ; * Partei ergreift es 
für ihn , und es glaubt , ihn zu schmähen brächt Schand . 


1299 

Wer tröstet den Mann in seinem Kummer und 
Schmerz, wenn es das eigene Herz nicht will ? 


1300 Wenn das eigene Herz tut , als wär ich ihm fremd, 
was kann ich dann von den Fremden erwarten ? 


305 


131 


புலலி 


1301 


புல்லா திராஅப் புலத்தை அவா உறும் 
அலலல் நோய் காண்கம் சிறிது . 


1302 


உப்பமைந் தற்றால் புலலி அதுசிறிது 
மிக்கற்றால் நீள விடல் . 


1303 


அலந்தாரை அல்லல்நோய் செய்தற்றால் தம்மைப் 
புலந்தாரைப் புல்லா விடல் . 


1304 


ஊடி 

யலரை உணராமை வாடிய 
வள்ளி முதலரிந் தற்று . 


1305 


நலத்தனக நல்லவர்க்கு ஏஎர் புலத்தகை 


பூஅனன கண்ணா ரகத்து . 


1306 


துனியும் புலவியும் இலாயின் காமம் 
கனியும் கருக்காயும் அற்று . 


1307 


ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது 
நீடுவ தன்றுகொல் என்று . 


1308 


நோதல் எவன்மற்று நொந்தாரென்று அஃதறியும் 
காதலர் இல்லா வழி . 


1309 


நீரும் நிழலது இனிதே புலலியும் 
விழுநர் கண்ணே இனிது 


1310 


ஊடல் உணங்க விடுவாரோடு 

என்நெஞ்சம் 
கூடுவேம் என்பது அலா . 


306 


131 Schmollen 


1301 Umarme ihn nicht und gib vor , ihm zu zürnen ; wir 
wollen uns nur ein wenig weiden an seinem Leid . 


1302 Ein finsteres Schmollen ist Salz in der Liebe , das sie 
erst würzt; ein wenig zuviel davon , schon ist sie versalzen . 


1303 Wer seine schmollende , grollende Liebste nicht innig 
umarmt , wenn er geht , fügt gleichsam einem Verwundeten 
neue Verletzungen zu . 


1304 Wer seine schmollende , grollende Liebste verläßt , 
ohne sich innig mit ihr zu versöhnen , der schneidet 
gleichsam einer schmachtenden Pflanze * die Wurzeln . 


1305 Das Schmollen der Liebsten mit Augen wie Blumen 
birgt selbst für Männer , die tugendhaft rein sind , * köstlichen 
Reiz . 


1306 Wie reife Frucht ist Liebe ohne Verdruß ; Liebe , bar 
allen Schmollens , ist wie unreifes Obst . 


1307 Schreckliche Ungewißheit liegt in der Liebenden 
Streit . Ist die Versöhnung schon nah , oder läßt sie noch lang 
auf sich warten ? 


1308 Was nützt all mein Kummer , wenn sie , die ich liebe , 
nicht sieht , wie ich leide ? 


1309 So köstlich wie Wasser in schattigen Hainen ist der 
sich inniglich Liebenden Zank. 


1310 Wenn auch mein Herz noch immer verlanget nach 
ihr , die mir grollt , ist s doch ein närrisches Sehnen . 


307 


132 


புலலி 

நுணுக்கம் 


1311 


பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் 
நண்ணேன் பரத்தநின் மார்பு . 


1312 


ஊடி மிருந்தேமாத் தும்மினார் யாம் தம்மை 
நீடுவாழ் கென்பாக்கு அறிந்து . 


1313 


கோட்டுப்பூச் சூடினும் காயும் ஒருத்தியைக் 
காட்டிய சூடினீர் என்று . 


1314 


யாரினும் காதலம் என்றேனா ஊடினாள் 
யாரினும் யாரினும் என்று . 


1315 


இம்மைப் பிறப்பில் பிரியலம் என்றேனாக் 
கண்ணின ற நீர்கொண் டனள் . 


1316 


உள்ளினேன் என்றேன் மற்று என் மறந்தீர் என்றென்னைப் 
புல்லாள் புலத்தக் கனள் , 


1317 


வழுத்தினாள் தும்மினே னாக அழித்தழுதாள் 
யாருள்ளித் தும்மினீர் என்று . 


1318 


தும்முச் செறுப்ப அழுதாள் நுமர் உள்ளல் 
எமமை மறைத்திரோ என்று . 


1319 


தன்னை உணர்த்திலும் காயும் பிறர்க்குநீர் 
இந்நீரர் ஆகுதிர் என்று . 


1320 


நினைத்திருந்து நோக்கிலும் காயும் அனைத்து நீர் 
யாருள்ளி நோக்கினீர் என்று . 


308 


132 Vorgetäuschtes Schmollen 


1311 Die Frauen verschlingen Dich gierig mit ihren 
Blicken , Du falscher Galan ! Ich mag Dich nimmer umarmen . 


1312 Ich saß in der Ecke und schmollte verdrießlich ; dann 
niest * er voll Absicht und glaubte , ich spräche : " Gesundheit 
und langes Leben, mein Schatz ! " 


1313 Wenn ich mich schmücke mit Blumengirlanden , 
wendet sie sich voller Groll von mir ab , und sie sagt : " Du 
willst doch nur anderen Frauen gefallen ! " 


1314 Ich sagte zu ihr : " Viel mehr noch als alle * anderen 
liebe ich Dich !" Sie blickte nur finster und fragte sogleich : 
"Mehr noch als wer , mehr noch als wen ? " 


1315 Ich sagte zu ihr : " Niemals in meinem Leben auf Erden 
verlasse ich Dich !" In ihren Augen standen nur Tränen . " 


1316 Ich sagte zu ihr : " Als ich fern war von Dir , erinnerte 
ich mich an Dich . " Doch sie , die mich eben wollte umarmen , 
wandte sich grollend von mir und mußte noch sagen : " Du 
hattest mich also vergessen !" 


1317 Ich nieste . Sie wünschte mir gute Gesundheit , doch 
nahm sie sogleich ihre Wünsche zurück und fragte mich 
weinend : " Wer dachte an Dich , daß Du niestest ? " 


1318 Ich unterdrückte mein Niesen , doch sie schluchzte 
wieder : " Das tatest Du nur , um mir zu verbergen , daß Du an 
eine andere denkst ! " 


1319 Was ich auch tue , daß sie nicht mehr grollt , es wird 
doch nur größer ihr Zorn ; und sie sprach : " So machtest Du 
s auch mit den anderen Frauen ! " 


1320 Betrachte ich sie in stillem Entzücken , kann sie nur 
schelten und immerfort fragen : " Mit wem vergleichst Du mich 
nun ? " 


309 


133 


உடலுவகை 


1321 


இல்னல தவறவர்க்கு ஆயிலும் ஊடுதல் 
வல்லது அவர் அளிக்கு மாறு . 


1322 


ஊடலில் தோன்றும் சிறு துனி நல்லளி 
வாடினும் பாடு பெறும் . 


1323 


புலத்தலின் புத்தேள் நாடு உண்டோ நிலத்தொடு 
நீரியைந் தன்னா ரகத்து . 


1324 


புல்லி விடாஅப் புலவியுள் தோன்றுமென் 
உள்ளம் உடைக்கும் படை . 


1325 


தவறில ராயினும் தாம்வீழ்வார் மென்றோள் 
அகறலி னாங்கொன்று உடைத்து . 


1326 


உணலினும் உண்டது அறல் இனிது காமம் 
புணர்தலின் ஊடல் இனிது . 


1327 


ஊடலில் தோற்றவர் வென்றார் அதுமன்னும் 
கூடலில் காணப் படும் . 


1328 


ஊடிப் பெறுகுவங் கொல்லோ நுதல்வெயர்ப்பக் 
கூடலில் தோன்றிய உப்பு . 


1329 


ஊடுக மன்னோ ஒளியிழை யாம் இரப்ப 
நீடுக மனனோ இரா . 


1330 


ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் 
கூடி முயங்கப் பெறின் . 


310 


133 Reiz des Schmollens 


1321 Ich kann ihn nicht tadeln , er hat keine Fehler, und 
doch schmolle ich , weil er mich so reizvoll umwirbt. 


1322 Der Liebsten Verlangen muß noch ein klein wenig 
warten ; nach kleinster Nadelstiche Schmerz folgt helles 
Entzücken . 


1323 Gibt s einen höheren Himmel , als wenn sich nach 
verdrießlichem Schmollen zwei liebende Herzen vereinen 
wie Wasser und Erd ? 


1324 

Im Schmollen mit meinem Liebsten liegt eine 
Kraft *, die all meinen Widerstand bricht . 


1325 Ein großer Reiz liegt darin verborgen , ein Weilchen 
die Liebste nicht umarmen zu dürfen , war man ihr auch 
treu . 


1326 Köstlicher noch , als zu essen , ist die Verdauung 
danach ; das Schmollen aus Liebe ist süßer als süßeste Lieb . 


1327 Wer nachgibt , geht aus der Liebenden Schmollen als 
Sieger hervor; in der Versöhnung * wird dies offenbar. 


1328 Werden wir uns noch leidenschaftlicher lieben , wenn 
sie nur ab und zu mit mir schmollt ? 


1329 Ach könnt ich ein wenig länger den finsteren Blick 
und ihr Schmollen genießen ; die Nacht möge niemals 
vergehen , auf daß ich ihr zeige, wie sehr ich sie lieb ? ! * 


1330 Schmollen aus Liebe ist überaus köstlich , und 
wiederum köstlich ist höchstes Entzücken glückseliger 
Freud , sind liebende Herzen endlich vereint . 


311 


* Hinweise und Erläuterungen 


1 


erster Laut, den der Mensch ausstößt ; erster 
Buchstabe im Alphabeth 


3 Symbol der Sonne und der Schöpfung 


Der Schöpfergott Brahma wurde aus dem Lotos 
geboren . Lakshmi steht als Erdmutter auf dem Lotos. 
Nach Pope ist möglicherweise die Jaina -Gottheit 
Arugan gemeint . 


4 ff. " Ort" der göttlichen Offenbarung; z . B. von Tulsidas 

im 16. Jahrhundert innig dargestellt in : " Anrufung der 
Götter " aus : Ramcaritmanas . Der heilige See der 
Taten Ramas . Stuttgart 1973 


6 " den Pfad der Rechtschaffenheit gehen " 


9 Merkmalen ; Eigenschaften 


nach dem Parimelalahar - Kommentar , zitiert nach 
Pope : " ( 1 ) self- existence ; ( 2 ) essential purity; ( 3 ) 
intuitive wisdom ; ( 4 ) intuitive intelligence ; ( 5 ) 
essential freedom from all bonds ; ( 6 ) infinite grace ; 
( 7 ) omnipotence ; ( 8 ) infinite enjoyment " 


Pope : " ( 1) eternity ( at least a parte ante ) ; ( 2 ) wisdom ; 
( 3 ) omnipresence ; ( 4 ) happiness ; ( 5 ) power ( the 
King ); ( 6 ) purity ; ( 7 ) immateriality; ( 8 ) love " 


11 " Amritam "; Unsterblichkeitselixier der Götter , das in 

der Schale des Mondes aufbewahrt wird . 


19 " Buße " 


23 Geburt , Tod , Wiedergeburt und Überwindung der 

Wiedergeburten 


25 Indra , bedeutender vedischer Gott , später König der 


312 


Götter ; göttlicher Krieger, Besieger der Dämonen . 


30 " Andhanas " ; Götter , aber auch der Tugendlehre 

entsprechend vollkommene Brahmanen , die auch als 
Götter auf Erden bezeichnet werden . 


31 " Aram " 


Ellis , zitiert nach Pope : " ( i.) Virtue in general . ( ii . ) 
Right as opposed to the wrong. ( iii . ) Religious 
righteousness and merit accruing from religious acts . 
( iv . ) Positive rights , as defined by law and custom , and 
their maintenance : justice. ( v . ) Charity in the abstract 
and charitable acts . ( vi.) The goddess or guardian 
genius of virtue ( verse 77 ) ." 


37 Wer rechtschaffen ist , wird mit Wohlstand gesegnet , 

der andere nicht. 


Aiyar, op . cit . , p . 9 : " All callings carried on with clean 
mind are noble and righteous in the theme of this 
chapter . Therefore between the palanquin bearer and 
its rider aver not whose act is righteous . Ed ." 


41 Die drei der vier Lebensstadien eines Frommen sind : 

Bramacari , erstes Lebensstadium als Student in 
Keuschheit ( Bramcarya Brahmanenschüler ) ; 
Vanaprastha , drittes Lebensstadium als Einsiedler ; 
Sanyasa , letzes Lebensstadium , in vollkommener 
Askese ein Leben des Verzichts ( Sanyasi = Asket, 
Wandermönch ) 


42 den " Pitris ", Vorfahren , durch religiöse Übungen hilft, 

dem Kreislauf der Wiedergeburten zu entkommen 


43 cf. 42 


44 Nachkommenschaft 


Beschius , zitiert nach Pope : " In conjugio quod morem 
habeat partiendi cum caeteris cibum , cum peccati 


313 


timore acquisitum , progeniei defectus numquam erit . " 


Pope : " Who shares his meal with others , while all 
guilt he shuns , His virtuous line unbroken through 
ages runs . " 


Aiyar: " Behold the man who feareth the reproof of 
the wise and doth charity before eating his meal : his 
seed decayeth never . " 


EVS Publishers: " If a man acquires wealth by fair 
means and is charitable to whom charity is due , his 
progeny will never become extinct ." 


Graul, zitiert nach Pope : " Hütet sich ein Hauswesen 
vor Unrecht und giebt gern von seiner Nahrung , so 
wird s an Nachkommenschaft nie fehlen . " 


46 als Asket 


47 durch Askese 


48 Asketen 


51 kommt ihren Pflichten nach und unterstützt den 

Mann bei der Erfüllung seiner Aufgaben 


54 die für ihren Mann die Keuschheit bewahrt 


57 auch wenn man eine Frau einsperrt 


58 Beschius , zitiert nach Pope : " Si mulier obtinuerit 

talem , conjugem qui dici possit , quod eam obtinuerit 
( quod non fit , nisi illa fidem servet suo conjugi) 
obtinebit magnam gloriam in mundo ubi Dei regnant." 


Ellis , zitiert nach Pope : " Women all happiness from 
wedded love Derive , and by it blest foretaste on earth 
The joys of heaven ." 


Pope : " If wife be wholly true to him who gained her 


314 


as a bride , Great glory gains she in the world where 
gods in bliss abide . " 


EVS Publishers : " She who gains the affection of her 
husband by her faithful devotion to him is honoured 
among the Gods . " 


62 nach Pope : " 1. Götter , 2. Menschen , 3. Vierfüßer, 4 . 

Vögel , 5. kriechende Tiere " ( Reptilien , Würmer ], " 6 . 
Fische, 7. was bewegungslos ist " ( im Wasser lebt ) 


63 


Auch nach dem Tode der Eltern dienen sie ihnen 
durch religiöse Übungen . 


64 cf. 11 


77 auch Todesgott Yama ; cf. 326 


78 in der Familie 


79 " Glieder " 


82 cf. 11 


84 Lakshmi: Göttin des Glücks, des Wohlstands und des 

Überflusses; auch Indira , Rama , Sri etc. genannt; 
entsprang dem Weltmeer , als die Götter ihn quirlten ; 
Frau des Vishnu , daher auch als Sita verehrt . Die 
Göttin steht als Erdenmutter auf dem Lotos ; cf. 3 


92 auch wenn man zu arm ist , um geben zu können 


97 nach Aiyar: " Freunde ", häufig für " Verwandte " 

gebraucht 


104 " Palmyrapalme" 


107 cf. 62 


115 aufgrund seiner Taten in früheren Leben 


315 


121 Dunkel , Finsternis 


126 Die Schildkröte kann Kopf und Glieder unter ihren 

Panzer zurückziehen und dient hier als Vergleich für 
die Beherrschung der Sinne . 


cf. 62 


133 " Niedriggesinnten " ; also kastenunabhängig ; cf. 134 


134 Brahmanen , die ihre Standesregeln verletzen und 

ihren anderen religiösen Pflichten nicht nachkommen ; 
cf. 133 


136 im niederen Stande wiedergeboren zu werden 


138 " Wohlstand " und die Freuden , die daraus entstehen 


144 im übertragenen Sinne auch " Sünde " 


145 und muß dafür Vergeltung erleiden 


16 nach Aiyar: " Vergebung "; Pope : " The Possession of 

Patience : Forbearance " 


151 z . B. " pflügen " 


167 cf. 84 


Mutevi, Göttin der Armut 


179 cf. 84 


193 und nur nach Anerkennung lechzt 


21 nach EVS Publishers : " Gewissen " 


202 Das Feuer zerstört seine Opfer, aber schlechte Taten 

werden nicht getilgt . 


22 Gutes tun , den Armen geben als 


eine der 


316 


Hauptpflichten, auch um Verdienste zu erwerben 


214 ff. den Bedürftigen helfen 


220 Beschius , zitiert nach Pope: " Si ex munificentiâ 

inopiam gigni dixeris , ego dicam talem inopiam adeo 
pretiosam esse , ut quovis pretio emi debeat , etiamsi 
te ipsum vendere opus sit ." 


Pope : " Though by beneficence the loss of all should 
come , Twere meet man sold himself, and bought it 
with the sum ." 


EVS Publishers: " If loss of wealth results from doing 
ones duty to others , such loss is worthy of having even 
at the price of one s own life . " 


222 " obere Welten " 


" höchste Tugend " 


223 aus edler Familie 


auch wenn er arm ist 


25 Mitleid , Barmherzigkeit etc. 


241 cf. 133 


242 EVS Publishers : " After due consideration of what 

will stand you in good stead be compassionate . 
Nothing but compassion can sustain you ." 


Kreislauf der 


248 Sie werden nicht erlöst vom 

Wiedergeburten . 


26 cf. 33 


252 der gleichsam alles , was wertvoll ist , vergeudet 


253 ff. Schweitzer , Albert, op . cit . , p . 61 : "Gegen Buddha 


317 


entscheidet der Kurral, daß man Fleisch auch dann 
nicht essen dürfe , wenn man an der Tötung des Tieres 
keine Schuld trage." 


Auch Brahmanen durften bestimmtes Fleisch der von 
ihnen geschlachteten Opfertiere essen . ( cf. ( 1 ) ] Die 
Jainas enthielten sich streng des Tötens und 
Fleischessens . 


254 im übertragenen Sinne auch " Sünde " 


256 Beschius , zitiert nach Pope : " Se dices non mactari in 

mundo viventia ad finem comestionis , jam nullus erit , 
qui carnes ob pretium det. " 


Pope : " We eat the slain , you say, by us no living 
creature dies ; Who d kill and sell , I pray , if none 
came there the flesh to buy ? " 


257 welche Gewalt angewendet wurde und welch Schmerz 

und Todesnot die Opfer erleiden mußten 


259 auch " Opfertiere" 


27 " Tapas " ; auch innere Glut , die in der Askese 

freigesetzt wird 


263 Beschius , zitiert nach 

nach Pope : " Sub praetextu 
subveniendi Religiosis nonne caeteri obliti videntur 
poenitentiae , quam agere debent ? " [ mit dem Zusatz ] 
" Sensus est, falsum esse , quod plurimi putant , 
Poenitentiae virtutem propriam esse status religiosi , 
non vero conjugalis, et sufficere si conjugatus 
Religioso succurat , ut in suo statu poenitenti vivat , 
nam poenitentia est cuilibet statui necessaria ." 


Pope : " Have other men forgotten penitence , who 
strive To earn for penitents the things by which they 
live ? " 


EVS Publishers : " In his anxiety to provide food, 


318 


shelter and clothing to those who have renounced 
the world would appear that the non -ascetics have 
forgotten asceticism ." 


Graul , zitiert nach Pope : " Die Andern , den Andern 
beizuspringen willens, haben wohl der Busse 
vergessen . 


267 Tugend und Weisheit 


271 welche die Sinne ausmachen [ ? ] 


nach Ballantyne bei Pope: " Erde, Wasser, Licht, Luft, 
Äther , Zeit , Ort , Seele, Geist " 


276 durch Askese , doch andere um ihre milden Gaben 

betrügt 


280 wie Anhänger verschiedener Konfessionen 


290 nach Aiyar: " sind nicht Herr ihres eigenen Leibes " 


296 Kasteiung 


308 weil du Böses tatest 


30 auch " Wahrhaftigkeit " 


310 den wahren Asketen 


32 auch " Schaden 


nach EVS Publishers : "Mord " 


33 cf. 26 


326 Yama 


329 auch " vom Tiere schlachten ", u . a . Opfertiere 


333 und gebe den Armen 


319 


334 wörtlicher: " [...] er ist wie ein scharfes Schwert , das 

Stück für Stück von der Lebenszeit abschlägt ." 


337 "mehr als zehn Millionen " 


339 " Geburt"; Wiedergeburt 


340 Zuflucht für Krankheit und Leid 


346 Moksha 


359 Beschius, zitiert nach Pope : " Si assequendo veram 

notionem illius , qui rebus omnibus adhaeret ( nempe 
Dei ), ita vivas ut in te omnino pereat mundanis rebus 
adhaesio , tibi non adhaerebunt mala , qui adhaererent , 
si illam vivendi rationem infringeres ." 


Pope : " The true support who knows rejects 
supports he sought before - Sorrow that clings and 
all destroys , shall cling to him no more ." 


EVS Publishers: " If a man realises the all-pervading 
being and lives a life of detachment he shall become 
free from the trammels of his past actions which 
might frustrate his efforts to realise the truth and also 
become immune from any future afflictions by them ." 


377 " zehn Millionen " 


Teil II auch "Wohlstand " 


393 "Geschwüre " 


394 cf. 62 


412 wird nichts oder Unwichtiges geredet 


416 angemessene , große , vollkommene 


43 Beherrschtes Wissen 


320 


431 Aiyar: " Behold the man who is free from haughtiness 

and anger and littleness ; there is a dignity about him 
that adorneth his prosperity ." 


433 " Palmyrapalme " 


450 Minister , Freunde , Ratgeber etc. 


453 ff. Sinn , Gemüt, Geist , Herz etc. 


459 im nächsten Leben 


465 alles, was für einen Sieg nötig ist, z . B. Geld , 

Ausrüstung, Ort , Zeitpunkt etc. 


468 z . B. angemessene politische Mittel anwendet oder 

geeignete Maßnahmen ergreift 


470 eines Heeres 


478 Selbst ein geringes Einkommen gibt keinen Anlaß 

zur Sorge, solange die Ausgaben die Einnahmen nicht 
übersteigen . 


482 cf. 84 


490 Graul, zitiert nach Pope : " Der Reiger ( h ) nimmt zur 

Regel zur Wartezeit ! Zur rechten Zeit sein Zufahren ! " 


496 Kriegswagen [ ? ] 


504 Beschius , zitiert nach Pope : " Rex ministerium 

eligendo , bonas ac malas qualitates considerando , et 
inter illas praesertim praeponderantem maturè 
examinando , juxta id quae praeponderat, eum aptum 
vel ineptum judicet . " 


EVS Publishers : " Consider the merits and also the 
faults; see which weigh more and choose the one with 
the greater merit." 


321 


519 cf. 84 


523 künstlich angelegter oder natürlicher Wassertank , der 

den Monsunregen speichert 


Beschius, zitiert nach Pope: " Felicitas regis , qui non 
habet mensuram commixtionis 

commixtionis ( supple, 

( supple , cum 
consanguineis ), similis est lacui aquâ repleto sine 
profunditate et sine aggere : ( quia sicuti hujus modi 
lacus, quamvis aquâ repletur cum illum detinere 
nequeat, statim exsiccatur ; ita rex , qui non metitur 
consanguineos eâdem mesurâ quâ se metitur , sed eos 
ut extraneos tractat , quamvis aliquam diu felix sit , a 
felicitate deseretur ; quia à consanguineis, qui regis 
tutela sunt , derelelinquetur ]." 


Pope: " His joy or life who mingles not with kinsmen 
gathered round , Is lake where streams pour in , with 
no encircling bound . 


527 auch " sich mehren " 


532 " Weisheit " 


534 " Reichtum " 


538 cf. 62 


542 ff. Gerechtigkeit 


550 Herrscher als Richter 


560 Die Landwirtschaft verkommt; Hungersnot breitet 

sich aus. 


566 hat er ein " grausames Auge " 


571 ff. auch " Nachsicht", " Huld " 


573 Graul , zitiert nach Pope : " Das Auge soll gleichsam 


322 


das ganze Thun des Menschen harmonisch 
accompagnieren. Ein huldloses Auge bei dem besten 
Tun ist wie disharmonische Musik bei dem besten 
Gesange ." 


596 auch " Ruhm ", " Ansehen " 


598 " freigiebig , " mildtätig" 


602 Graul, zitiert nach Pope : " Wer will, dass sein Stamm 

stämmig werde , Der wandle so , dass die Lässigkeit 
von ihm lasse . " 


610 Vishnu durchmaß das Universum mit drei großen 

Schritten . 


Er wird mit dem Absoluten identifiziert. Er rettete 
die Welt in den Inkarnationen als Fisch , Schildkröte, 
Mann - Löwe, Zwerg, Rama, Krishna und Buddha . Die 
letzte Inkarnation als Kalki wird noch im Kali - Yuga 
erwartet. 


617 cf. 84 


619 ff. Götter 


622 Dem Weisen ist alles Leben Illusion ; erinnert er sich 
daran , kann er 

sich allen Widrigkeiten 
entgegenstellen . 


631 Finanzen und Truppenstärke etc. 


659 auf Kosten anderer 


667 cf. 496 


680 Es ist keine Schande , sich unter den Schutz der 

Mächtigen zu stellen , um Hilfe zu bekommen . 


69 auch " Gesandte " 


323 


685 " Herrscher" 


714 Vor Dummköpfen stelle dich dumm . 


726 tieferes Wissen 


74 Staatsgebiet 


742 um den Feind beobachten zu können 


754 Spenden für wohltätige Zwecke 


756 dem Herrscher 


Im Buch Manu , op . cit . , ist u . a . niedergelegt, daß 
herrenlose Schätze den Brahmanen gehören, wenn 
sie von ihnen gefunden werden ; findet der König 
einen Schatz , muß er ihn mit den Brahmanen teilen . 


758 Er ist in Sicherheit und kann andere für sich kämpfen 

lassen ; er kann andere für sich arbeiten lassen ; Geld 
öffnet ihm jedes Tor . 


760 Tugend und Freude am Leben 


761 des Herrschers 


765 cf. 326 


774 um weiterkämpfen zu können 


777 Auszeichnung für Tapferkeit 


801 ff. das zu tun , was der Freund für richtig hält 


808 Beschius , zitiert nach Pope : " Iis qui scire valent 

amicitiae indolem , quae non audit ( seu non curat) 
amici culpam , fortunatus est dies , in quo amicus 
culpam admiserit ( quia in eo elucescet magis ejus 
amor, libenter condonando eam culpam ] . " 


324 


Ellis , zitiert nach Pope : " Those confirmed in the 
knowledge of the true nature of friendship listen not 
to the faults of their friends, although daily guilty of 
them . " 


Pope : " In strength of friendship rare of friend s 
disgrace who will not hear , The day his friend offends 
will day of grace to him appear . " 


Aiyar: " Behold the men who refuse to listen to any 
imputations against the friend of their bosom : the day 
that he doth them an injury is a feast day unto them ." 


EVS Publishers : " Intimate friends who refuse to listen 
to bad reports of tale -bearers, will regard it a 
fortunate day . " 


835 " bis in die siebente Wiedergeburt " ; cf. 62 


847 " Geheimnis " 


849 Wer Augen des Toren zu öffnen versucht , ist selber 

ein Narr ; der Tor kennt nur seinen eigenen Weg , und 
der ist für ihn niemals falsch . 


und 


Vergeltung 


in 


den 


850 Existenz Gottes 

Wiedergeburten 


853 als Friedliebender 


858 stirbt 


872 z . B. Rechtsgelehrte 


876 neutral bleiben 


879 " fällt " 


882 und unerwartet zuschlagen 


887 " Schachtel" 


325 


90 und 891 ff. Asketen , die Weisheit erlangten 


899 cf. 25 


901 " Tugend " 


908 nach den Regeln der Tugend leben 


909 die Lust als erstrebenswertes Ziel neben Tugend und 

Wohlstand 


920 cf. 84 


Huren , Glücksspiel und Alkohol sind hier auch 
Feinde des Staates , deren Einfluß immer wieder in 
der Literatur hervorgehoben wurde; für das 
Glücksspiel [ 94 ] u . a . in : " Nala und Damajanti." Eine 
Episode aus dem Mahabharata . Aus dem Sanskrit 
übertragen und erläutert von Albrecht Wezler . 
Stuttgart 1973. Oder : " Beschwörung der Würfel " in : 
Gedichte aus dem Rig - Veda . Aus dem Sanskrit 
übertragen und erläutert von Paul Thieme. Stuttgart 
1977. X 34 , pp . 72 - 75 


93 " Toddy ", alkoholisches Getränk , hier aus der Blüte 

der Palmyrapalme gewonnen 


925 Verstoß gegen die guten Sitten 


929 " Untergetauchten " 


930 " [...] kann er sich denn nicht vorstellen , wie es ist , 

wenn er selber betrunken ist ? " 


936 " Göttin des Unglücks" 


95 Die Verse handeln von Krankheiten , die überwiegend 

durch falsche Ernährung entstanden und nicht von 
Leiden , die aufgrund anderer Fehlverhalten in 
früheren Leben hervorgerufen wurden . 


326 


941 Beschius , zitiert nach Pope : " melancolia et phlegma" 


zuviel oder zuwenig Essen und Arbeit 


944 und nicht Wind , zuviel Schleim 

Gallenflüssigkeit erzeugt 


oder zuviel 
oder 


945 cf. 944 


947 Verdauung, Galle 


949 Zu bestimmten Zeiten 

sind 

verschiedene 
Medikamente zur Bekämpfung derselben Krankheit 
notwendig . 


950 Der Kranke soll genügend Geld haben , um die 

Behandlung bezahlen zu können , er soll die 
Anweisungen des Arztes befolgen, seine Krankheit 
kennen und sich der notwendigen Behandlung 
unterwerfen ; der Arzt soll vor keiner Krankheit 
zurückschrecken , gut ausgebildet sein , Erfahrung in 
seinem Beruf haben und tugendhaft sein ; die Medizin 
soll wirksam sein , gutschmecken, leicht erhältlich sein 
und keine Nebenwirkungen hervorrufen ; der Kranken 
pfleger soll Liebe zu den Kranken empfinden , 
tugendhaft sein, die Anweisungen des Arztes befolgen 
und gute Kenntnis in der Krankenpflege haben . 


960 edler Herkunft 


969 " Kavarima" 


Selbstmord wird hier legitimiert 


972 aufgrund seiner Taten in früheren Leben 


977 sind sie erst zu Macht und Wohlstand gekommen 


984 nach EVS Publishers : "Gewaltlosigkeit" 


327 


986 " Prüfstein " 


989 " Schutzwall des Meeres voll Tugend " 


990 vernachlässigten sie ihre Pflichten 


100 und 991 ff. Höflichkeit, Liebenswürdigkeit 


991 der offen für Belange anderer ist 


101 " Wohlstand, mit dem man nichts Gutes tut" 


1001 für andere 


1002 Vergeltung für den Geiz in niederer Wiedergeburt 

cf. 62 


1003 indem er den Armen abgibt 


1012 Z. B. Nahrung 

und Besitz ; 

nach Aiyar: 
" Nachkommenschaft " ; Beschius , zitiert nach Pope : 
" puta somnus, pulchritudo etc." 


1023 als Helferin 


1032 unscheinbar , aber unentbehrlich 


1034 dem " Schirm " des Herrschers 


1036 Ohne die Bauern haben sie nichts zu essen und 

müssen zugrundegehen . 


1037 Beschius , zitiert nach Pope : " Si terrae unicam iterum 

iterumque arando ita exsiccari facias, ut ad quartam 
unciae partem reducatur, nec tantum fimi, quantum 
manus capere potest necessarium erit , ut ager 
fructificet ." 


Aiyar: " If though dry the soil of thy field till an ounce 
of mould is reduced to a quarter - ounce of dust , then 
not even a handful of manure will be needed , and thy 


328 


yield would be abundant. " 


EVS Publishers : " Should a man let a palam of mud 
dry into a fourth of its weight, the land would yield 
richly even without a handful of manure . " 


1038 auch " Wachsamkeit " 


1039 wenn er sich nicht um sie kümmert 


1040 auch " schöne" 


1042 Der Arme kann nicht mildtätig gegenüber anderen 

Armen sein , um sich einen besseren Platz in den 
nächsten Wiedergeburten zu erwerben . 


1050 Dies ist eine bittere Anklage, wie die Armen 

behandelt werden . Gemeint ist das ’Kanji -Wasser , 
in dem der Wohlhabende seinen Reis kochte , und 
das er den Armen als die übliche Armenspeise 
überließ . Dem Buchstaben nach kam der Geber damit 
immerhin seinen religiösen Pflichten nach . 


Seit Tiruvalluvar , der wahrscheinlich aus eigener 
Erfahrung spricht , hat sich wenig geändert, wie in 
einem erschütternden, zeitgenössischen Vergleich 
beklagt wird : " While a woman in a slum in Madras 
city scrapes together a pot of ’ Kanji ( rice water ) for 
one meal for her children , the chocolate industry [ ... ] 
tries to discover one more exotic flavour for the 
insatiable palate of children [... ] !" ( Mrs Aruna 
Gnanadason : " The Challenge to Europe from the 
South . Towards a new world order . 2 May 1989. " In : 
European Ecumenical Assembly. Peace with Justice , 
15 - 21 May 1989 , Basel ) 


106 aus Not 


1060 Beschius , zitiert nach Pope : " Si mendicus quod petit 

non inveniet, neganti non debet irasci, quia ipsa sua 
paupertas satis illi testificatur . " 


329 


Pope: " Askers refused from wrath must stand aloof; 
The plague of poverty itself is ample proof." 


Aiyar: " Let not the beggar scowl when a man pleadeth 
inability to give : for his own need should be enough 
to show him than another may be in the like 
condition ." 


EVS Publishers: " The needy suppliant must not feel 
angry . His want must teach him the pain of others 


want." 


107 Berufsmäßiges Betteln wird abgelehnt , das Betteln 

aus Not heraus nicht. 


1062 Prajapati, auch mit Brahma , dem Schöpfergott, der 

auch Richter über die Taten der Menschen ist , 
identifiziert; auch als Schicksal verehrt . 


1066 also auch für einen heiligen Zweck 


Eine lesenswerte Arbeit zu dieser Thematik ist : " Cow 
Protection ", pp . 108 - 128 , von M. K. Gandhi . In : 
Hindu Dharma . The Glory and Abuses . New Delhi 
1978 


1073 Brahmanen [ ? ] 


1079 aus Neid 


Teil III auch " Lust ", " Vergnügen " 


1082 Lakshmi [ ? ] 


1083 Wie die Tüchtigkeit der Männer , obwohl den Frauen 

Schüchternheit , Scham etc. anstehe . 


1090 cf. 93 


1101 " Armreif " 


330 


1103 cf. 610 


1106 cf. 11 


1108 cf. 1239 


1114 cf. 3 


1115 Totentrommeln 


1120 " Dornen " 


1121 " zwischen den weißen Zähnen " 


1125 cf. 1083 


1129 weil die Augen keine Ruhe finden 


1131 ff. Die scharfkantigen Stengel der Blätter der 

Palmyrapalme wurden in Form eines Pferdes 
zusammengebunden . Darauf saß der Liebeskranke, 
der von einem Freund mit dem Pferd auf die Straße 
gezogen wurde. Mit dieser qualvollen Prozedur , der 
sich der Liebeskranke freiwillig unterzog , konnte er 
allen zeigen , wie sehr er darunter litt , daß seine Liebe 
nicht erwidert wurde . Der Ritt auf dem Palmyrapferd 
diente gleichzeitig der Abtötung des sexuellen 
Verlangens. 


1135 " Palmyrapferd " 


1142 einmalig ; selten zu erreichen 


1145 cf. 93 


1146 Mondfinsternis 


interessante Deutung des Dämons Rahu bei Zimmer , 
Heinrich : Indische Mythen und Symbole . Schlüssel zur 
Formenwelt des Göttlichen . Düsseldorf, Köln 1981 ; 


331 


pp . 195 - 196 , 200 - 201 


1149 Er kehrt doch zurück , und dann war alles Gerede 

nur Klatsch und Tratsch . 


1151 Die Frau wird unter der Trennung so sehr leiden , 

daß sie sterben muß . 


1157 Sie hat vor lauter Trennungsschmerz an Gewicht 

verloren . 


1160 D. h . " Ich überlebe es nicht . " 


1164 " Es gibt ein Meer des Verlangens." 


1177 Mögen sie weinen , bis sie keine Träne mehr 

vergießen können . 


119 gelbe , kranke Gesichtsfarbe 


1189 Pope : "Well! let my frame as now , be sickled o er 

with pain, If he who won my heart s consent , in good 
estate remain ! " 


Aiyar: " Acquit him forsooth , my maid , of all harmful 
intent: the death - like pallor of my body is nothing to 
thee ." 


EVS Publishers : " If he is free of guilt who has 
persuaded me to agree to his departure , let my body 
suffer duly and turn sallow ." 


1197 Kama 


1203 Wenn Liebende aneinander denken , müssen sie 

niesen ; so weiß jeweils jeder von der Liebe des 
anderen . 


1212 wie die rollenden , dunklen Augen des "Kajal-Fisches" 


1221 " Todeszeit " ; auch " Lanze " 


332 


1225 Das Liebesleid der Nacht hat am Morgen ein Ende . 


1231 nach Aiyar: " [...] um mich glücklich zu machen [... ]" 


1235 cf. 1101 


1239 cf. 1108 


1244 Pope : " [...] and wear my life away ." 


1250 Scham 


1253 cf. 1203 


1254 Sittsamkeit 


1262 auch " in der Todesstunde" 


Vielleicht will sie ihn gar nicht vergessen . Wie stünde 
sie nach ihrem Tode im zukünftigen Leben da : ohne 
den Liebsten und ohne Schönheit! 


cf. 1101 


1266 cf. 11 


1268 nach Pope : " [...] und die Kriegsbeute teilen ; [ ... ]" 


1279 " tat" 


1281 cf. 93 


1282 " Palmyrapalme" 


1288 Er will immer mehr . 


EVS Publishers : " The addicts like toddy , through 
drinks bring disgrace. Even so I like to embrace 
your breast . O thief !" 


333 


Es ist nicht eindeutig , ob die Frau zu ihrem Mann 
oder ihre Vertraute zum Mann spricht. 


1298 Könnte es nicht immer ihn denken , müßte es sterben . 


1304 " Schlinggewächs " 


1305 die nichts getan haben , dessen sie sich schämen 

müßten 


1312 ff. cf. 1203 


1314 Akkusativ und Nominativ möglich 


1315 Sie denkt , daß er sie dann im künftigen Leben nicht 

lieben werde . 


1324 " Waffe " 


1327 wenn man sich liebt 


1329 wie sehr ich sie brauche; damit das Flehen um ihre 

Gunst möglichst lang andauere 


334 


Zur möglichen Lesart der Verse 1081 - 1330 


1081 - 1150 Die Liebenden vermählen sich heimlich ohne 
Vermittlung der Familie , aber mit Wissen und Hilfe der 
Vertrauten der Frau . 


Es sprechen : 


1081 - 1098 Er 
1099 - 1100 Ihre Vertraute 
1101 - 1125 Er 
1126 - 1130 Sie 
1131 - 1137 Er 
1138 - 1140 Sie 
1141 - 1145 Er 
1146 - 1150 Sie 


1151 - 1330 Nachträgliche, öffentliche Eheschließung mit 
dem Segen der Familie 


Es sprechen : 


1151 

Ihre Vertraute zu ihm 
1152 - 1154 Sie 
1155 

Sie zu ihrer Vertrauten 
1156 - 1200 Sie 
1201 - 1202 Er 
1203 - 1237 Sie 
1238 - 1240 Er 
1241 - 1267 Sie 
1268 - 1275 Er 
1276 - 1287 Sie 
1279 

Ihre Vertraute [ ? ] 
1280 

Er 
1281 - 1287 Sie 


335 


1288 

Ihre Vertraute zu ihm [ ? ] 
1289 - 1290 Er 
1291 - 1298 Sie 
1299 - 1300 Er 
1301 - 1302 Ihre Vertraute [ ? ] 
1303 . 1304 Sie 
1305 - 1310 Er 
1311 - 1312 Sie 
1313 - 1320 Er 
1321 - 1324 Sie 
1325 - 1330 Er 


336 


Ausgewählte Literatur 


( 1 ) The Laws of Manu . Translation with extracts from 

seven commentaries by G. Bühler . Translated by 
various Oriental scholars and edited by F. Max 
Müller . New York 1966. Nach : ibid .: Sacred Books 
of the East, 25. Oxford 1886 


( 2 ) Schweitzer, Albert: Die Weltanschauung indischer 

Denker. Mystik und Ethik . München 1982. ( Nach: 
zweite, auf Grund der englischen Ausgabe von 1935 
neugefaßte Auflage 1965 ) 


( 3 ) Arasu , Rao Sahib S. R. V .: Voice of Valluvar. A 

Modern Commentary of the Kural . Madras 1972 


( 4 ) Pope , G. U .: The Sacred Kurral of Tiruvalluvar 

Nayanar with Introduction , Grammar, Translation, 
Notes Lexicon and Concordance ( In which are 
reprinted Fr. Beschi s and F. W. Ellis versions .) New 
Delhi 1984. Nach : ibid .: London 1886 


( 5 ) Aiyar, V. V. S .: Tirukkural. Tiruchirapalli 1964. Nach : 

ib .: The Maxims of Tiruvalluvar. Madras 1916 


( 6 ) EVS Publishers ( Hrsg . ) : Sayings of Tiruvalluvar. 

Singapore 1984 


( 7 ) " Kommentar in tamilischer Sprache " von E. R. 

Rasendran . Madras 1986 


( 8 ) " Kommentar in tamilischer Sprache" von Namakal 

V. Ramalingam Pillai . Madras 1984 


( 9 ) "Kommentar in tamilischer Sprache" von Varadha 

Rasanar. Madras 1987 


( 10 ) Vanathi Printers ( Hrsg . ) : " Parimelalahar -Kommentar 

in tamilischer Sprache". Madras 1987 


337 


( 11 ) Graul , Carl: Der Kural des Tiruvalluver. Ein 

gnomisches Gedicht über die drei Sterbeziele des 
Menschen . Leipzig / London 1856. Tom . 3 in : 
Bibliotheca Tamulica sive opera praecipua 
Tamulicensium edita , translata, adnotationibus,, 
glossariisque instructa. Lipsiae / Londini 1855 
( 1856 ? ] 


338 


மொழிப்பயர்த்தவரைப் பற்றிச் சிலவரிகள் ..... 


திரு ஊவே பைசேர்த் அவர்கள் ஒரு யேர்மனிய பிரஜை . இரசாயனத் 
துறையில் பட்டம் பெற்ற இவர் மேற்கத்திய இயற்கை வைத்தியத் துறையில் 3 வருடப் 
பயிற்சி பெற்றுத் தேர்ச்சியடைந்து பல வருடங்கள் இத்துறையில் சேவையாற்றினார். 


இவர் யேர்மனியில் உள்ள ( FREIBURG IN BREISGAJ UNIVERSITY ) 
பிரைபூர்க் பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையில் பட்டம் பெற்று ஆங்கிலம், 
யேர்மன்மொழி , ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றார். இக்காலப்பகுதியில் அமெரிக்க 
மத்தியகால இலக்கியம் சம்பந்தமான ஆய்வை மேற்கொண்ட இவர் மெய்யியல் 
துறையில் பட்டம் பெற்றார். இதனால் இவருக்கு தத்துவம் , சமயம் போன்ற 
துறைகளில் நாட்டம் மிகுந்தது . 


COIMBRA 


புலமைப் பரிசில் பெற்று போர்த்துக்கீச நாட்டில் உள்ள ( UNIVERSITIES OF 

AND LISBON ) கொய்ம்ப்ரா பல்கலைக்கழகத்திலும் லிஸ்போன் 
பல்கலைக்கழகத்திலும் போர்த்துக்கீசிய மொழியிலும் களச்சாரத்திலும் தனது 
அறிவை வளர்த்துக் கொண்டு பட்டமும் பெற்றார் . 


தற்போது யேர்மன் , ஆங்கிலம் , மெய்யியல் ஆகிய பாடங்களை பட்டதாரி 
மாணவர்களுக்குப் போதித்து வருகிறார் . 


1971 ம் ஆண்டின் பின்னர் பல தடவைகள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் 
சென்று தமிழர் பகுதிகளில் தங்கியிருந்து இந்துசமய ஆய்வில் ஈடுபட்டு தனது 
ஆராய்ச்சியைப் பூர்த்தி செய்தார் . 


தமது நாட்டின் கட்டாய இராணுவப் பயிற்சிக்குப் போகமறுத்த இவர் மாற்று 
வேலையாக சமூக சேவையில் ஈடுபட்டார் . மனித உரிமைகள் மீறல் சம்பந்தமான 
பிரச்சனைகளில் தனது நேரத்தில் பெரும் பகுதியைச் செலவிட்டுவரும் இவர் 
எமக்குக் கிடைத்த அரும் பெரும் சொத்தாகும் என்றல் மிகையாகாது . 


339 


Tiruvalluvar soll im zweiten Jahrhundert nach Christus im 
heutigen Tamilnadu in Südindien gelebt haben. Es ist nur 
wenig von seinem Leben bekannt, und schon früh entstanden 
viele Legenden um seine Person . 


Sein zeitloses Werk , der Tirukkural, wurde in Tamilisch 
geschrieben. Es gilt als eines der bedeutenden Werke der 
Weltliteratur 


Für viele Tamilen ist der Tirukkural als " Tamilische Veden " 
oder " Spätere Veden " göttliches Wort. 


Bedeutende Denker wie Leo Tolstoi, Mahatma Gandhi, 
Rabindranat Tagore rühmten den Tirukkural und seine 
Ethik ; Albert Schweitzer sagte: " In kaum einer 
Spruchsammlung der Weltliteratur findet sich so viel edle 
Weisheit." 


